ஓம் அ -3 
தத் ஸத் பிரஹ்மணே நம : 
ஸ்ரீ சர்வஞானோத்தாம் 

4510 


தஞ்சை ஸ்ரீ பிரஹ்ம நிஷ்டபண்டித 
வே . தப்புஸ்வாமி ராஜ் என்னும் 

பூர்வாசிரம நாமம் பூண்டிருந்த 


ஸ்ரீ - வி . பிரஹ்மானந்தஸ்வாமிகளால் 

மொழிபெயர்க்கப் பெற்றும் 
தஞ்சை பிரஹ்ம ஸ்ரீ சுப்ரமணிய சான்தெரிகளால் 

கர்வையிடப்பட்டும் 


O 


தஞ்சை ஸ்ரீ சங்காவிலாச சாரதாமந்திர பிரவில் , 

பதிப்பிக்கப்பெற்றது . 
கலி ருய கூச ஸ்ரீமுக வைகாசி -மீன 


விலை 


1933 


அணா 


II TERiguRIRST 
எவ் song 
ITERRERS 


4510 


தஞ்சாவ 


காக 
ஸ்ரீ சர்வ ஞானோத்தாம் . 


|| : || 
யோகபாதம் . 


अतः परं प्रवक्ष्यामि योगम् = இதன் மேல் யோகம் 
தினைச் சொல்லுகின்றேன் . 

एकाकिनस्तु शांतस्य यतचित्तविरागिणः 
युक्ताहारविहारस्य युक्त चेष्टम्य कर्मसु ॥१ ॥ 

தனித்தவனும் , சாந்தனும் , அடக்கிய சித்த 
முள்ள விராகியும் , தசதியான ஆகார விஹாரமுடைய 
வனும் , கர்மங்களில் பொருத்தமான சேஷ்டையுடைய 
வனும் 

( க ) 


க . 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


युक्तस्वप्नावबोधस्य तत्वतः शृणु षण्मुख । 
यो ध्याला यच्च तच्यानं यद्वै ध्यानप्रयोजनम् ॥२ ॥ 
सर्वाण्येतानि यो वेस्ति स योगयोक्तुमर्हति । 
आत्मा ध्याता मनो ध्यानं ध्येयः सूक्ष्मो महेश्वरः ॥३ ॥ 
உ - . பொருத்தமான தூக்க விழிப்புடையவனு 
மாகிய புருஷனுக்கு ஷண்முகனே ! உண்மையாகக் 
கேள் . எவன் தியானஞ்செய்பவனோ எது அந்தத்தியா 
னப் பிரயோஜனமோ இவ்வெல்லாவற்றையும் எவன் 
அறிகின்றானோ, அவன் யோகத்தினைச் செய்தற்கு 
உரியவனாகின்றான் . ஆத்மா தியாதா( தியானிப்பவன் ) , 
மனது தியானம் சூக்ஷ்மமான மஹேசுவரன் தியே 

( உ - ங ) 
यत्परापरमैश्वर्यमेतद्यानप्रयोजनम् । 
मानामानौसमौकृत्वा सुखदुःखे समे तथा ॥ ४ ॥ 
ச . பராபரமான ஐசுவரிய மெதுவோ அது திய 
னப் பிரயோஜனமாம் . மானாமானங்களைச் சமமாகவும் 
அவ்வாறே சுகதுக்கங்களைச் சமமாகவும் செய்து ( ச ) 


யம் . 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் , 


हर्ष भयं विषादं च संत्यक्त्वा योगमभ्यसेत् । 
शून्यागारे मठे रम्ये देवतायतने शुभे ॥ ५ ॥ 
ந . சந்தோஷம் , பயம் , விஷாத ( துன்ப ) மென்ப 
வற்றைச் செவ்வையாய் விட்டு யோகத்தினை அப்பிய 
சிக்க வேண்டும் . சூரியமான வீட்டிலாவது இரம்மிய 
மான மடத்திலாவது சுபமான தேவாலயத்திலாவது ( ) 

नदीतीरे विविक्ते वा गृहे घोरवनेऽपि वा । 
प्रच्चन्ने च विविक्ते च निःशब्दे जनवर्जिते ॥६ ॥ 
சு . நதிதீரத்திலாவது , தனியிடத்திலாவது , வீட்டி 
லாவது , கோரவனத்திலாவது , மறைவானதும் தனித்த 
சம் , சப்தமின்றியதும் ஜனமில்லாததும் 

योगदोषविनिर्मुक्ते निर्विकल्पे निरातपे । 
स्नात्वा शुचिरुपम्पृश्य प्रणम्य शिरसा शिवम् ।। ७ ।। 
எ . யோகதோஷங்களி னீங்கியதும் , விகற்பமின்றிய 
தும் , வெயிலில்லாததுமான விடத்தில் , ஸ்நானஞ் 
செய்து சுசியாய் நீர்தொட்டுச்சிவத்தினைச் சிரசால் 
வணக்கி 

( எ ) 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் , 


योगाचार्य नमस्कृत्य योगं युञ्जीत मानवः । 
पद्मकं स्वस्तिक वापि उपम्थाप्याञ्जलिं तथा ॥ ८ ॥ 
அ . யோகாசாரியனை 

நமஸ்கரித்து மானவன் யோகத் 
தினை யப்பிபசிக்கக்கடவன் . * பத்மாசனத்தையாவது 
சுவஸ்திகாசனத்தினயாவது சேர்த்து அவ்வாறே 
அஞ்சலி சேர்த்து 

அ ) 
पीठाधमर्धचन्द्र वा सर्वतोभद्रमेव वा । 
आसनं रचिरं बदध्वा ऊचे कार्य समं शिरः ॥ ९ ॥ 
கூ . அல்லது அர்த்தாசனமாவது அர்த்தசந்திராசன 
மாவது 

சர்வதோபத்சாசனமாவது யாதேனுமோர் 
இனிய வாசனஞ்சேர்த்து நிமிர்ந்தகாயமும் சமமான 
சிரமு முடையவனாய் 

सक्सङ्गान्परित्यज्य आत्मसंस्थं मनो गुह । 
न दन्तैःसंस्पृशेहन्तान्सकवणी च न जिया ॥ १० ॥ 
10. எல்லாச் சங்கங்களையும் விட்டு 
ஆக்மாவிலிருப்பதாக்கி , ஷண்முகனே ! பற்களால் 

* பதுமாசனம் - ஹடயோகப்பிரதீபிகை முதல் உபதேசம் 
திரு -வது பக்கத்தில் பார்க்கவும் . 


மனதினை 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


கு 


(க 0 ) 


பற்களைத் தொடலாகாது நாவினால் வாய்முனைகளைத் 
தொடலாகாது . 

किंचित्कुञ्चितनेत्रस्तु शिवं सम्यक्तदोच्चरेत् । 
सभासयति तत्त्वानि तन्मात्राद्यानि देहिनाम् ॥११ ॥ 
கக . சிறிது சுருக்கிய நேத்திரமுள்ளவனாய் அப் 
போது சிவத்தினைச் செவ்வையா யுச்சரிக்கக்கடவன் . 
அவன் தேகிகட்குத் தன்மாத்திரை முதலிய தத்துவக் 
களை விளக்குகின்றான் . 

( கக ) 
पुनर्विनाशकश्चैव अस्त्रयुक्तः षडानन । 
न पृथग्वृदयं तस्य न शिरो न शिखा गुंह ॥ १२ ॥ 
கஉ . ஷடானனா! அஸ்திரத்தோடு கூடியவனாய் 
மறுபடியும் விநாசஞ்செய்பவனாகின்றான் . குகனே ! 
அவனுக்கு வேறான இருதயமில்லை , சிரசில்லை , சிகை 
யில்லை . 

वर्मास्त्रनेत्रसहितं तस्मादेव प्रवर्तते । 

प्राणापानौ समौ कृत्वा सुषुम्नान्तरचारिणौ ॥ १३ ॥ 
கக . ஆகலானே ஹிருதய அஸ்திர கேந்திரன் 
களோடு பிரவர்த்திக்கின் றான் . பிராணாபாய மிரண்ட 


. 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


( ககூ ) 


னையும் சமமானவைகளாகச் சுழுமுனையினுட் சரிப்ப 
களாக்கி , 
तयोवृतिं निरुध्यात्मशिवं ध्यायेद्विचक्षणः । 
अविनाभावसंयुक्तो ज्योतीरूपं सुनिर्मलम् ॥ १४ ॥ 
सुसूक्ष्म व्यापकं नित्यं निर्विकल्पं सदा बुधः । 
கச - காத அவ்விரண்டன் விருத்திகளையும் தடுத்து 
அவிநாபாவத்தோடு கூடியவனாப் நல்ல நிர்டிலமான 
ஜோதிரூபமும் நல்ல சூக்ஷ்மமும் வியாபகமும் நித்திய 
மும் நிர்விகற்பமுமான ஆக்ம சிவத்தினை சமர்த்த 
னான அறிஞன் எப்போதும் தியானஞ்செய்யக் கட 
வன் . 

( கச.காத) 
उत्तमा मध्यमा मन्दाः सग स्त्रिविधाः स्मृताः ॥१५ ॥ 
கடு . ஸகர்ப்பப் பிராணாயாமங்கள் உத்தமம் மத்திய 
மம் மந்தமென்று மூன்று விதமாய் கருதப்படும் . கதி ) 

प्राणायामांश्च तान्कुर्यात्पूरकुम्भकरेचकान् । 
प्राणायामैर्दहेद्देषान्धारणाभिस्तु किल्बिषम् ॥ १६ ॥ 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


கசு , பூரக கும்பக ரேசகங்களாகிய அந்தப் பிராணா 
யாமங்களைச் செய்க . பிராணாயாமங்களால் தோஷங் 
களையும் தாரணைகளால் பாபத்தினையும் எரிக்குக . ( கசு ) 

प्रत्याहारेण संसर्गान्ध्यानेनानीश्वरान्गुणान् । 
கசு . பிரத்தியாகாரத்தினால் சம்பந்தங்களையும் 
தியானத்தினால் அநீசுவரமான குணங்களை யும் எரிக் 
குக . 

( கசு ) 
उदरं पूरयित्वा तु वायुना यावदीप्सितम् ॥ १७ ॥ 
प्राणायामो भवेदेव पूरको देहपूरकः । 
கஎ- கஎ . வேண்டியபரியந்தம் வாயுவினால் வயிற் 
றினை நிரப்பின் அதனால் பிராணாபாம முண்டாகவே 
செய்யும் . பூரகமாவது உடலினுள் நிரப்புவது . 

पिधाय सर्वद्वाराणि निःश्वासोच्छ्वासवर्जितः ॥१८ ॥ 
संपूर्णकुम्भवत्तिष्ठत्प्राणायामः स कुभंकः । 
கஅ - க அத எல்லாத் துவாரங்களையும் மூடி நிசுவாச 
முச்சுவாச மின்றிச் செவ்வையாய் நிறைந்துள்ள கும் 
பம் போல் நிற்கவேண்டும் . அது கும்பக மென்னும் 
பிராணாயாமமாம் . 

( கஅ - கஅ ) 


व 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் , 


अथोर्ध्व रेचयेद्वायुं मृदुनि श्वाससंयुतम् ॥ १ ९ ॥ 
रेचकस्त्वेष विख्यातः प्राणसंशयकारकः । 
ககூ- க கூற . அதற்குமேல் வாயுவினை மிருதுவான 
நிசுவாசத்தோடு கூடியதாக இரேசிக்க ( வெளிப் 
படுத்த வேண்டும் . 

பிராண சம்சயத்தினை 
யுண்டுபண்ணுவதான இரேசக மெனப்படுவதாம் . ) 

प्रचार्य चाग्रहस्तं तु जानु कृत्वा प्रदक्षिणम् ॥२० ॥ 
छोटिकां तु ततो दद्यान्मात्रैषा त्वभिधीयते । 
मात्रा द्वादश विज्ञेयाः प्रमाणं तालसंज्ञकम् ॥ २१ ॥ 
உ O- உக . கை நுனியை விரித்து முழந்தாளை வல 
மாய்ச்சுற்றி அதன்பின் விரலைச் சுண்டுக . இ திமாத் 
திரை யெனப்படுகின்றது . பன்னிரண்டு மாத்திரை 
கள் அறியத்தக்கனவாம் . தாலமெனப் பெயரியது 
பிரமாணமாம் , 

तालद्वादशकं ज्ञेयं प्राणायाम : कनिष्ठकः । 
मध्यमश्च चतुर्विंशज्ज्येष्ठस्तद्विगुणो भवेत् ॥ २२ ॥ 
உ.உ. தாலம் பண்னிரண்டுடையது கனிஷ்ட பிராணா 
யாம மென்று அறியத்தக்கதாம் . மத்தியமம் இருபத்து 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


நான்கு . ஜேஷ்டம் அதனினி ( மத்தியமத்தி ) னும் இரு 
மடங்காகின்றது . 

एकेका वर्धये मात्र प्रत्यहं योगवित्तमः । 
न द्रुतेन विलम्बेन क्रमेणैव विवर्धयेत् ॥ २३ ॥ 
உங யோகமுணர்ந்தவன் தினந்தோறும் ஒவ்வொரு 
மாத்திரையளவு விருத்தி செய்ய வேண்டும் . விஷாவும் 
தாமதமுமின்றிக் கிரமமாகவே விருத்தி செய்யவேண் 
டும் . 

( உ ) 
प्राणायामोत्तमो यस्तद्विगुणा धारणा मता । 
எனரோவா ரேகா: 88 || 
योगसिद्धिरिति ज्ञेया शिवेन परमात्मना । 
तदानुपश्यते सूक्ष्म गन्धतन्मात्रमात्मनि ॥ २५ ॥ 
உச -உடு . உத்தமப் பிராணாயாம மெதுவோ அதன் 
இருமடங்கு தாரணை யென்று கருதப்படுகின்றது . 
தாரணை யிருமடங்கு யோகமெனப்படும் . யோகமு 
மிரு மடங்காக்கப்பட்டபோது யோகசித்தியென்றறியத் 
தக்கதாம் . அப்போது சிவமாகிய பரமாத்மாவினால் 
தன்னிடத்தில் சூசஷ்டமான கந்தகன்மாத்திரையினைக் 
காண்கின்றான் . 

( உச உரு ) 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


रसं रूपमथ स्पर्श शब्दतन्मात्रमेव च । 
पश्यति क्रमयोगेन वर्णाभावैः पृथग्विधैः ॥२६ ॥ 
உசு . இரஸ தன்மாத்திரையினையும் 

ரூபதன்மாத் 
திரையினையும் ஸ்பரிசதன்மாத்திரையினையும் சப்த 
தன் மாத்திசையினையுமே வெவ்வேறு விதமானவர்ண 
பாவங்களோடு கிரமயோகத்தினாற் காண்கின்றான் . ( ) 

अहंकारं मनो बुद्धिं गुणमव्यक्तपुरुषौ । 
अभिव्यक्तानि जानीयात्स्वधर्मगुणलक्षणात् ॥ २७ ॥ 
உஎ . அகங்காரத்தினையும் , மனதினையும் , புத்தி 
யினையும் , குணத்தினையும் , அவ்வியக்தத்தினையும் , புரு 
ஷனையும் ஸ்வதர்ம லக்ஷணங்களால் வெளிப்பட்டன 
வாக அறிகின்றான் . 

( உஎ ) 
विद्यां कलां ततः कालं मायां विद्यां ततः पराम् । 
संदृश्य क्रमशः सर्वान् पुनरस्त्रेण भेदयेत् ॥२८ ॥ 
உஅ . வித்தையினையும் கலையினையும் காலத்தினையும் 
மாயையினையும் அதன்பின் பரவித்தையினையும் செவ் 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் , 


வையாய்க்கண்டு கிரமமாக எல்லாவற்றையும் மறுபடி 
யும் அஸ்திரத்தினால் பேதிக்கவேண்டும் . ( உ அ ) 

विद्येश्वरं ततस्तत्वं तथा सादाशिवंपरम् । 
FRSIT கன : i fat faRSII 
( உக ) வித்தியேசுவா தத்துவத்தினையும் அதன் 
பின் அவ்வாறே பாமாகிய சதாசிவ தத்துவத்தினையும் 
க்ஷசரிகை ( கத்தி ) யாகிய அஸ்திரத்தினால் பேதித்து 
அதன்பின் சூக்ஷ்மமான சிவத்தில் பிரவேசிப்பன் . ( ) 

अमृतात्मा शिवः साक्षात्तस्मिन्विष्टस्तु योगवित् । 
ஈன்: : : : தா 20 || 
கூ 0 . சிவம் சாக்ஷாத் அமிருதாத்மாவாம் . அதிற் 
பிரவேசித்தவனாகிய யோகமுணர்ந்தோன் சர்வஞ்ஞ 
னும் எல்லாவற்றினுமிருப்பவனும் சூக்ஷ்மனும் சர்வேச 
னும் எல்லாவற்றையும் செய்பவனுமாகின்றான் . ( 50 ) 

सर्वेष्वेव हि शास्त्रेषु ज्ञेयं वस्तुचतुध्यम् । 
पशुः पाशः पतिश्चैव शिवश्चेतियथाक्रमम् ॥ ३१ ॥ 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் , 


ஙக . எல்லாச்சாஸ்திரங்களிலுமே பசு , பாசம் , பதி , 
சிவமென்று கிரமப்படி நான் குவஸ்து அறியத்தக்க 
தாம் . 

( ஙக ) 
ज्ञात्वा तु तत्वसद्भावं तन्त्रसारं तु दुर्लभम् । 
सर्वथा वर्तमानोऽपि गृह्णाति न पुनस्तनुम् ॥ ३२ ॥ 
கூஉ . துர்லபமான தந்தி சாபத்தினையும் தத்துவ 
வண்மையினையும் அறிந்து எல்லாவி . மாக விருப்பவ 
னாயினும் , அவன் மறுபடியும் சரீரத்தினைக் கொள் 
ளான் ( பிறவான் ) . 

( ஈஉ ) 
॥ इति श्रीसर्वज्ञानोतरे योगपादःसमाप्तः ।। 

யோகபாதம் முடிந்தது . 


|| 2 எ U : || 

ஞானபதா 
पशुपाशविधानं हि श्रोतुमिच्छामि तत्वतः । 
संयोगं च तथा तेषां कथयस्व महश्वर ।। ३३ ।। 
க . மகேசுவரனே ! பசுபாசங்களின் விதானத் 
தினையும் , அவ்வாறே அவற்றின் சம்யோகத்தினை 


ஸ்ரீ சர்வஞானோத்தாம் . 


( சேர்க்கையினை ) யும் உள்ளவாறு கேட்க விரும்புகின் 
றேன் . திருவாய்மலர்ந்தருள்விராக , ( ங கூ ) 

आद्याः पाशास्ततस्तेषां जीव आद्यन्तु किं तु वै । 
* ராக : எக : கசாக ரா Rall 
உ . ஆதிபாயின பாசங்கள் . அதன்பின் அவற் 
றிற்கு ஜீவன் ஆதியானவன் . ஆனால் பாசங்கள் 
யாவை ? மலம் யாது ? புருஷன் எதனால் பெத்த 
னென்று சொல்லப்படுகிறான் ? 

( ஙச ) 
पतिश्च किं विधो ज्ञेयः साधिकारपदे स्थितः । 
शिवश्च कीदृशः प्रोक्तो योऽधिकारविवर्जितः ॥ ३५ ॥ 
கூ . ஸாதிகார ( அதிகாரத்தோடு கூடிய ) பதத்தி 
விருப்பதான பதி எவ்விதத்ததென்றறியத்தக்கதாம் . 
அதிகாரமில்லாதவன் எவனோ அச்சிவன் எத்தன்மை 
யனாகச் சொல்லப்படுகின்றான் 

TIla : 
पशुगत्मास्वतन्त्रश्च चिन्मात्रो मलदूषितः । 
संमूढो नित्यसंसारी किंचिज्ज्ञोऽनीश्वरोऽक्रियः ॥३६ ॥ 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


பசுவானது 


ச. ஈசுவரன் 

சொல்லலாயினார் : 
ஆத்மா, அசுவதந்திரன் , சின்மாத்திரம் , மலத்தினால் 
தூஷிக்கப்பட்டது . மிக்க மூடமானது நித்திய 
சம்சாரி , கிஞ்சிஞ்ஞன் ( அற்ப அறிவுடையது ), ஈசு 
வாத்தன்மை யில்லாதது , கிரிரையில்லாதது . ( கூசு ) 

तानस्यैव तु हेमत्वमन्तीनं यथा स्थितम् । 
अन्तलीनं तथा ज्ञेयं शिवत्वं पुद्गलस्य तु ॥ ३७ ॥ 
ரு , எப்படி பொன்மை செம்பினுள்ளேயே ஒடுங் 
கியதா யிருக்கின்றதோ அதுபோல சிவத்தன்மை 
புற்கல( ஜீவ ) னுள்ளே ஒடுங்கியிருப்பதா யறியத் 
தக்கதாம் . 

( கள் ) 
रससिद्धं यथा तानं हेमत्वं प्रतिपद्यते । 
तथात्मा ज्ञानसंबद्धः शिवत्वं प्रतिपद्यते ॥ ३८ ॥ 
சு . இரஸ குளிகையினால் வேதிக்கப்பட்ட செம்பு 
எப்படிப் பொன்மையினை அடைகின்றதோ அது 
போல் ஆத்மா ஞான சம்பந்தமுடைய தாய்ச் சிவத் 
தன்மையினை யடைகின்றது . 

( நஅ ) 


ஸ்ரீசர்வஞானோத்தரம் , 


यथाज्ञात्वाविभागेन घृतं पयसि संस्थितम् । 

तथात्मा पाशसंश्लिष्टस्त्वविभागेन संस्थितः ॥ ३ ९ ॥ 
எ . எப்படி நெய்யானது தெரியாது பிரிவின்றி 
பாலிலிருக்கின்றதோ , அதுபோல ஆத்மா பாசத்தி 
னாற் றழுவப்பட்டவனாய்ப் பிரிவின்றி நிற்கின்றான் . () 

विषापहारं कुरुते ध्यानबीजबलैर्यथा । 
कुरुते पाशविश्लेषं तथाचार्यः शिवाध्वरेः ॥ ४० ॥ 
அ . மாந்திரிகள் தியானபீஜ வலிகளால் எப்படி 
விஷநீக்கத்தினைச் செய்கின்றானோ அதுபோல ஆசாரி 
யன் சிவயாகங்களால் பாசநீக்கத்தினைச் செய்கின் 
றான் . 

( ச ) 
मन्त्रौषधवलयद्वत्संनिरोधो विषस्य तु । 
तथा हि सर्वपाशानां संनिरोधस्तु दीक्षया ।। ४१ ॥ 
கூ . மந் திரௌஷத வலிகளால் எப்படி விஷத்தின் 
செவ்வையான நிரோதமுண்டாகுமோ , அதுபோல 
வே தீக்ஷையினால் சர்வபாசங்களின் நிரோத (நீக்க ) 
முண்டாகும் . 

( சசு ) 


ஸ்ரீ சர்வஞானோக்தரம் . 


दह्यते ध्मायमानानां धांतूनां तु यथा मलम् । 
तथाचार्यों दहेत्पुंसां वायुभूतो मलावुभौ ॥ ४२ ॥ 
க 0 எப்படி நெருப்பில் வைத்து தப்பட்ட தாதுக் 
களின் மலம் எரிக்கப்படுகின்றதோ , அதுபோல 
ஆசாரியன் புருஷர்களின் இரண்டு மலங்களையும் 
வாயுவடிவனாய்த் தகிக்கின்றான் . 

( சஉ ) 
गुणभूताः स्मृता पाशा धर्माधर्मो मलौ स्मृतौ । 
सहजौ सर्वजन्तूनां ताम्रकालिकवस्थितौ ॥ ४३ ॥ 
கக . குணவடிவங்கள் பாசங்களாகக் கருதப்படு 
கின்றன . தர்மா தர்மங்களிரண்டும் மலமிரண்டெனக் 
கருதப்படுகின்றன . இவ்விரண்டும் சர்வஜந்துக்களுக் 
கும் செம்பும் காளிதமும்போல் ஸஹஜமா ( உடன்பிறந் 
தனவா யிருக்கின்றன . 

( சங ) 
त्रिविधास्ते स्मृताः पाशाः सहजागन्तुकास्तथा । 
सांसयिकास्तथा भूयः शृणु तेषु विनिर्णयम् ।। ४४ !! 
கஉ பாசங்கள் ஸகஜங்கள் , ஆகந்துகள் , ஸாம் 
ஸர்கிகங்கள் என்று மூவகையாய்க் கருதப்படுகின்றன . 
அவற்றின் கண் விசேஷ நிர்ணயத்தினைக் கேள் . ( சசு ) 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் 


கள் 


तन्मात्राद्यास्तु ये तत्त्वाः सुसूक्ष्माः सर्वगा गुह । 

तु पाशाः पराः प्रोक्ताः सहजाः सर्वजन्तुषु ॥ ४५ ॥ 
கங . தன்மாத்திரை முதலிய எத்தத்துவங்கள் 
மிகச் சூக்ஷ்மமாயும் எல்லாவற்றினு மிருப்பனவாயு 
மிருக்கின்றனவோ , குகனே ! அம்மேலான பாசங்கள் 
சர்வஜந்துக்களிடத்தும் ஸஹஜங்களெனப்படும் . ( ) 

इन्द्रियाणि च भूतानि यही जं तेषु संभवम् । 
அவரது : ஈரான் THIsaiafia : : || 8 all 
கச . இந்திரியங்களும் , பூதங்களும் , பீஜமெதுவோ 
அதுவும் , அவற்றின் கண் சம்பவிப்பதுமாகிய இவை 
ஆகந்து கங்களென்று கருதப்பட்டுள்ளன . அதனால் 
மறுபடியும் ஸாம்ஸர்க்கிகங்களைக் கேள் . 

( சசு ) 
संसर्गाद्यद्भवेत्कर्म शुभ वा यदि वाशुभम् । 
ते तु सांसर्गिकाः पाशाः सुखदुःखफलप्रदाः ॥ ४७ ।। 
கடு . ஸம்ஸர்க்க ( சம்பந்த ) த்தினால் சுபமாகிய அல் 
லது அசுபமாகிய எக்கர்மங்க ளுண்டாகின்றனவோ, 
அவை சுகதுக்கபலத்தைத் தரும் ஸாம்ஸர்க்கிக மான 
பாசங்களாம் . 

( சஎ ) 


d 


கஅ 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


कर्मणां तु शरीराणि भावात्कर्मोदयो भवेत् । 
पूर्वोपार्जितकर्माणां भावः संयोगकारकः ॥ ४८ ॥ 
கசு . கர்மங்கட்குச் சரீரங்களாம் . பாவத்தால் ( சரீரத் 
தினால் ) கர்மோதய முண்டாகின்றது . முன் சம்பாதிக் 
கப்பட்ட கர்மங்கட்குச் சரீரம் சம்யோகத்தினைச் 
செய்விப்பதாம் . 

ईश्वरो व्यञ्जकस्तेषां भवेत्कर्मानुरूपतः । 
कर्मोदयाद्भवेत्सृष्टिरपास्तैः प्रलयं विदुः ।। ४ ९ ॥ 
கள ஈசுவரன் கர்மா நுசாரமாக அவற்றின் வியஞ்ச 
கன் ( வெளிப்படுத்துபவன் ) ஆகின்றான் . கர்மோ தயத் 
தினால் சிருஷ்டியுண்டாகின்றது . கர்மவொழிவினால் 
பிரளயம் காண்பர் . 

( சசு ) 
faq INF என ரா 7 ! 
बन्धमाप्नोति पुरुषो ह्यकर्ता सर्वगोऽपि सन् ॥ ५० ॥ 
கஅ . மயில்வாகனனே ! விஷயத்தினால் சங்கதோஷத் 
தால் குணதோஷத்தால் புருஷன் அகர்த்தாவாய் 
எல்லாவற்றினு மிருப்பவனாயினும் பந்தத்தினை அடை 
கின்றான் . 

( ரு ) 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


पिता पुत्रापराधेन यथैकस्थो निबध्यते । 
अकर्तापहि पुरुषस्तथा बन्धमवाप्नुयात् ।। ५१ ।। 
கக . எப்பிடிப் பிதா புத்திரனது அபராதத்தினால் 
ஒரிடத்திருப்பவனாய்க் கட்டுப்படுகின்றானோ 

றானோ அது 
போல அகர்த்தாவாயிருந்தும் இங்குப் புருவன் 
பந்தத்தை யடைகின்றான் . 

( ருக ) 
यथैवासाधुसंयोगादुदासीनोऽपि मानवः । 
यथा बन्धमवाप्नोति तथा ज्ञेयस्तु पुद्गलः ॥ ५२ ॥ 
உ .. எப்படி மானவன் உதாசீன ( சும்மாயிருப்பவ ) 
னாயினும் அசாதுவின் சேர்க்கையால் அவ்வாறு பந்தத் 
தினை யடைகின்றானோ அதுபோல புற்கலன் அறியத் 
தக்கவனாகின்றான் . 

अनादिनिधनाः पाशा जीवोऽनाद्यस्तु कीर्तितः । 
तच्छेदकस्तथानादिः पशुपाशपतिस्तु सः ॥ ५३ ॥ 
உக . பாசங்கள் அநாதியாய் நாசமுள்ளனவாம் .. 
ஜீவன் ஆதியில்லா தவ னெனப்படுவன் , அதனை ( பாசத் 
தினைச் சேதிப்பவன் அவ்வாறே 

அவ்வாறே அநாதியாவன் . 
அவனோ பசுபாசபதி யாவன் . 

( நக ) 


20 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


पतिः सदाशिवो ज्ञेयो मन्त्रात्मा मन्त्रविग्रहः । 
सर्वमन्त्राधिपश्चासौ सृष्टिसंहारकारकः ॥ ५४ ॥ 
உஉ . பதி சதாசிவனென்று அறியப்படுவன் . அவன் 
மந்திராத்மா, மந்திர விக்கிரகன் , சர்வமத்திராதிபன், 
சிருஷ்டி சங்காரங்களைச் செய்விப்பவன் . 

पदवर्णादिभिर्युक्तैः पूज्यते सर्वदा तु सः । 
अशेषभुवनाधारो योगपीठासनस्थितः ।। ५५ ।। 
உங . அவன் பொருத்தமான பதவர்ண முதலிய 
வற்றால் எப்போதும் பூஜிக்கப்படுகின்றான் , சகல 
புவனாதாரன் , யோகபீடமென்னும் ஆசனத் திருப்ப 
வன் , 

पतिरेवं समाख्यातः सर्वकामफलप्रदः । 
स्थूलसूक्ष्मो विमिश्रश्च एवंरूपस्तु संस्मृतः ॥ ५६ ॥ 
உச . இத்தன்மையாகச் சொல்லப்படும் பதியான 
வன் சர்வகாம பலத்தினையும் தருபவன் , ஸ்தூல 
சூக்ஷ்மன் , விமிசிரன் . ( ஞானகர்மங்கலந்தவன்) . இத் 
தன்மைய வடிவம் அவனுக்குக் கருதப்பட்டுளது . ( ) 


நரு 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


शिववस्तु परं तस्मान्मन्त्रातीतो निरञ्जनः 
निरामयो निराधारो वर्णरूपविवर्जितः ॥ ५७ ।। 
உடு , அப்பதிக்கு மேலான சிவனோ மந்திரத்திற் 
கப்பாற்பட்டவன் , நிரஞ்சனன் , நிராமயன் , நிராதாரன் , 
வர்ணரூபமில்லாதவன் , 

( ருஎ ) 
என்: என் : Ta: Ties: 1 
अतीन्द्रियो निरालम्बः सुसूक्ष्मः शाश्वतो ध्रुवः ॥ ५८ ।। 
உசு . சர்வஞ்ஞன் , எல்லாவற்றினு மிருப்பவன் , 
சாந்தன் , சர்வாத்மா , சர்வதோமுகன் ( எப்புறத்து முக 
முடையவன் ) , இந்திரியங்கட் கெட்டாதவன் , நிராலம் 
பன் , மிகச்சூக்ஷ்மன் , சாசுவதன் , துருவன் . ( ருவு ) 

स एव भगवान्व्यापी अप्रमेयो ह्यनूपमः । 
बहिरन्तर्विभागेन तिले तैलमिव स्थितः ॥ ५ ९ ॥ 
உஎ . அவனே பகவான் ( ஐசுவரியமுடையவன் ) 
வியாபி , அப்பிரமேயன் ( அளக்கப்படாதவன் ) , எள்ளி 
லெண்ணெய்போல் உள்வெளிப் பிரிவால் நிறைந்திருப் 
பவன் . 
॥ इति श्रीसर्वज्ञानोत्तरे ज्ञानपादः समाप्तः ।। 

ஞானபாதம் முடிந்தது . 


ருகூ 


॥ स्वात्मसाक्षात्कारोपदेश प्रकरणम् ॥ 
ஸ்வாத்ம ஸாக்ஷாத்காரோபதேசப் 

ரகரணம் . 


अथान्यं संप्रवक्ष्यामि उपायं तत्त्वतो गुह । 
अग्राह्यस्यापि सूक्ष्मस्य सर्वगस्य तु निष्कलम् ॥६० ॥ 
க . இனி குகனே ! வேறு ( முக்தி ) உபாயத்தினை 
உண்மையாகச் சொல்லுகின்றேன் . கிரகிக்கப்படாத 
தும் சூக்ஷ்மமும் எல்லாவற்றினு மிருப்பதுமாகிய 
சிவத்தின் நிஷ்கலவடிம் 

( சு 0 ) 
येन विज्ञायते सम्यग्यज्ज्ञात्वा तु शिवो भवेत् । 
न कस्यचिन्मयाख्यातं तद्विज्ञानं शृणुष्व मे ॥ ६१ ॥ 
உ . எதனால் செவ்வையாய் அபரோக்ஷிக்கப்படுகன் 
றதோ , அதனை யறிந்து சிவனாகின்றானோ, எது முன் 
ஒருவருக்கும் என்னாற் சொல்லப்பட்டதன்றோ அந்த 
விஞ்ஞானத்தினை என்னிடத்தினின்றும் கேட்பாயாக ) 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் , 
गुरुपरम्परायातमदृष्टं सर्ववादिभिः । 
भवबान्धविमोक्षार्थ परमं सर्वतोमुखम् ।। ६२ ।। 
கூ . குரு பாம்பரையாற் கிடைத்ததும் எவ்வாதிகளா 
லும் காணப்படாததும் , பவபந்த விமோக்ஷப் பிரயோ 
ஜன முடையதும் , மேலானதும் , சர்வதோமுகமுமாம் 
இந்த ஞானம் . 

( சுஉ ) 
योऽसौ सर्वगतो देवः सर्वात्मा सर्वतोमुखः । 
सर्वतत्त्वमयोऽचिन्त्यः सर्वस्योपरि संस्थितः ।। ६३ ।। 
ச . யாதொரு இது எல்லாவற்றினிருப்பதும் தெய்வ 
மும் , சர்வாத்மாவும் , சர்வதோமுகமும் , சர்வ தத்துவ 
மயமும் அசித்தியமும் , எல்லாவற்றின் மேலிருப்ப 

( சு )) 
सर्वतत्त्वव्यतीतश्च वाङ्मनोनामवर्जितः । 
सोऽहमेवमुपासीत निर्विकल्पेन चेतसा ।। ६४ ॥ 
டு . சர்வ தத்துவங்கடந்ததும் , வாக்கு மனதிற் 
கெட்டாததும் , பெயரின் றிய துமாமோ 
னென்று நிர்விகற்பமான சித்தத்தினால் உபாசிக்கக் 
கடவன் . 

( சுச ) 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


சுந 


यदेव निष्कलं ज्ञानं शाश्वतं ध्रुवमव्ययम् । 
निर्विकल्पमनिर्देश्य हेतुदृष्टान्तवर्जितम् ।। ६५ ।। 
சு . எது நிஷ்கலமும் , ஞானமும் , சாசுவதமும் 
( நித்தியமும் ) , துருவமும் ( அழிவின் றியதும் ) , அவ் 
வியயமும் ( குறைவு நிறைவின்றியதும் , நிர்விகற்ப 
மும் சுட்டப்படாததும் , ஹேது திருஷ்டாந்தங்களில் 
லாததும் , 

अलिङ्गमक्षरं शान्तं विषयातीतगोचरम् । 
अविभाव्यमसंदेहं तदहं नात्र संशयः ॥ ६६ ॥ 
எ . இலிங்கமில்லாததும் , அக்ஷரமும் , சாந்தமும் , 
விஷயங்கடந்தவிடத்து விஷயமாவதும் , பாவிக்கப் 
படாததும் , சந்தேகமின்றியதுமாமோ அதுவே யான் . 
இதிற் சம்சயமில்லை . 

( சுசு ) 
अहमेव परो देवः सर्वमन्त्रमयः शिवः । 
सर्वमन्त्रव्यतीतश्च सृष्टिसंहारवर्जितः ॥ ६७ ।। 
அ . யானே மேலானதேவன் , சர்வ மந்திரமயன் , 
சிவன் , சர்வ மந்திரங்களையுங் கடந்தவன் , சிருஷ்டி 
சம்ஹாரமின்றியவன் . 

( கூ எ ) 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் , 


உரு 


मया व्याप्तमिदं सर्व दृश्यादृश्यं चराचरम् । 
अहमेव जगन्नाथो मत्तः सर्व प्रकाशते ।। ६८ ॥ 


கூ . திருசியாதிருசியமான சராசரமாகிய இவ்வெல் 
லாம் என்னால் வியாபிக்கப்பட்டது . யானே ஜகந்தா தன் . 
என்னிடத்திலிருந்தும் எல்லாம் பிரகாசிக்கின்றது . ( ) 


अनेकाकारसंभिन्नं विश्वं भुवनसंचयम् । 
शिवाद्यवनिपर्यन्तं तत्सर्वे मयि संस्थितम् ।। ६ ९ ॥ 


க . அநேக வடிவாய் வேறுபட்டுள்ளதும் , விசுவ 
மும் , புவனக்கூட்டமும் சிவமுதல் அவனி( பிருதிவி ) 
பரியந்தமுமான அவ்வெல்லாம் என்னிடத்து நிலைக் 
திருப்பதாம் . 

( சுகூ) 
यच्च किंचिज्जगत्यस्मिन्दस्यते श्रूयतेऽपि वा । 
बहिरन्तर्विभागेन तत्सर्व व्यापितं मया ॥ ७० ॥ 
கக யாதொரு ஜகத்து எதில் காணப்படுகின்றதோ 
அல்லது கேட்கவும்படுகின்றதோ அது முழுவதும் உள் 
வெளிவிபாகமாக என்னால் வியாபிக்கப்ட்டுளது . () 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


अहमात्मा शिवो ह्यन्यः परमात्मेति यः स्मृतः । 
मोहादेवमुपासीनो न शिवत्वमवाप्नुयात् ।। ७१ ।। 
கஉ . யான் ஆத்மா சிவன் அந்நியமான பரமாத்மா 
வென்று எவன் கருதப்பட்டவனாய் இவ்வாறு மோகத் 
தினால் உபாசிப்பானோ அவன் சிவத்தன்மையினை 
அடையான் . 

( எக ) 
शिवोऽन्यस्त्वहमेवान्यः पृथग्भावं विवर्जयेत् । 
T : 7 : Isa || 9 || 
க ... சிவன் அந்நியன் யானுமே அந்நியன் என்னும் 
வேற்றுத்தன்மையினை ஒழிக்கவேண்டும் . எவன் சிவ 
னோ அவன் யானே யென்று எப்போதும் அத்வைதத் 
தினைப் பாவிக்கவேண்டும் . 

( எஉ ) 
अद्वैतभावनायुक्तः सर्वत्रात्मनि संस्थितः । 
सर्वगं सर्वदेहस्थं पश्यत्यत्र न संशयः ॥ ७३ ।। 
கச . அத்வைத பாவனையோடு கூடியவனாய் எங்கும் 
ஆத்மாவினிடத்து நிலைப்பவன் எல்லாவற்றினிருப்ப 
தும் எல்லாத் தேகங்களிலுமிருப்பதுமான சிவத்தைக் 
காண்கின்றான் , இதிற் சம்சயமில்லை . 

( எக ) 


உஎ 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 
एवमेकात्मभावेन संस्थितस्य तु योगिनः । 
सर्वज्ञत्वं प्रवर्तेत विकल्परहितस्य च ।। ७४ ।। 
கடு . இவ்வாறு ஏகாதமபாவமாக நிற்பவனும் , 
விகற்பமின்றியவனு மாகிய யோகிக்குச் சர்வஞ்ஞத் 
தன்மை சொல்லக்கூடும் . 

( எச ) 
योऽसौ सर्वेषु शास्त्रेषु पठ्यते ह्यज ईश्वरः । 
अकायो निर्गुणो ह्यात्मा सोऽहमस्मि न संशयः ॥७५ ।। 
கசு , யாதொரு இந்த அஜனும் ஈசுவரனும் 
மில்லா தவலும் நிர்குணனுமாகிய ஆத்மா சர்வசாஸ்திரங் 
களிலும் படிக்கப்படுகின்றாறோ அவன் யான் ; சம்சய 
மில்லை . 

( எடு ) 
अविज्ञातः पशुरसौ सृष्टिधर्मसमाश्रितः । 
far : lar : ஏ : 4f | 7 : ||DEI 
கள . அபரோக்ஷமா யறியப்படாதவனாகிய அவனே 
பசு ; சிருஷ்டி தர்மத்தினைச் செவ்வையாய் ஆசியயித் 
தவன் , அபரோக்ஷமாயறியப்பட்டவன் சாசுவதன் சுத் 
தன் ; அவன் சிவன் , இதிற் சம்சயமில்லை . 


காய 


உஅ 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


तस्मादात्मा सदा वेद्यः सुविचार्य विचक्षणैः । 
परापरविभागेन स्थूलसूक्ष्मविभागशः ।। ७७ ॥ 
கஅ ஆதலால் ஆத்மா புத்திமான்களால் பராபா 
விபாகமாகவும் ஸ்தூல சூக்ஷ்ம விபாகமாகவும் செவ் 
வையாய் விசாரித்து எப்போதும் அறியத்தக்கதாம் . ( ) 

IT : Tafrain : T : TIT : 
स्थूलो मन्त्रमयः प्रोक्तः सूक्ष्मो ध्यानैकसं स्थितः ॥७८ ॥ 
ககூ . பான் பரமநிர்வாணன் . சிருஷ்டி பேதத்தி 
னால் அபரன் . ஸ்தூலன் மந்திரமய னெனப்படுவன் . 
சூக்ஷ்மன் தியானமொன்றிலிருப்பவன் . 

( எ அ ) 
अथ वा बहुशोऽनेन किमुक्तेन षडानन । 
वाग्विकल्पविशेषेण मनःसंमोहकारिणा ॥ ७ ९ ॥ 


20. அல்லது வெகுவாய்ச்சொல்லப்பட்ட வாக்கின் 
விகற்பவிசேஷமும் மனதின் மோகத்தினைச் செய்வது 
மான இதனால் என்ன ? 

( எக ) 


ஸ்ரீ சர்வ ஞானோத்தரம் . 
धर्माः सन्त्यात्मनः सर्वे यदेव परिकल्पयेत् । 
तत्तद्भवत्यसंदेहात्सद। तद्भावभावतः ॥ ८० ।। 
2 க ஆத்மாவிற்குச் சர்வதர்மங்களு மிருக்கின்றன . 
ரதனைக் கற்பிப்பனோ அதது சந்தேகமின்றி யுண்டாக 
வே செய்யும் , எப்போதும் அத்தன்மை யிருத்தலால் ( ) 

इत्येवमात्मविज्ञानं कथितं तु समासतः । 
ज्ञात्वैवात्ममयं सर्वमात्मानं पर्युपासते ॥ ८१ ॥ 
உ 2 . இவ்வாறு ஆத்ம விஞ்ஞானம் என்னாற் சுருக்க 
மாகச் சொல்லப்பட்டது . எல்லாவற்றினையும் ஆத்ம 
மயமாக அறிந்து ஆத்மாவினை உபாசிக்கின்றான் .( அக ) 

न तत्र देवा वेदा वा यज्ञा वा बहुदक्षिणाः । 
आत्मविज्ञानमाश्रित्य विमलं सर्वतोमुखम् ।। ८२ ।। 
கங . விமலமும் சர்வதோமுகமுமாகிய விஞ்ஞானத் 
தினை ஆசிரயிக்க அங்கு தேவர்களும் , வேதங்களும் 
யஞ்ஞங்களும் வெகு தக்ஷிணையுமில்லை . ( அ- ) 


ho 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் 


संसारार्णवमग्नानां भूतानां शरणार्थिनाम् । 
FIFT : எனக : ஈfa ITIET சாரா || 3 || 
உச . சம்ஸார சமுத்திரத்தில் மூழ்கியவர்களும் புக 
லிடம் விரும்பியவர்களுமாகிய ஜீவர்களுக்கு ஆத்ம 
ஞானத்தினைத் தவிர புகலைத் தருவதொன்று வேறாய் 
ஓரிடத்து மில்லை . 

( அகூ ) 
आत्मानं परमो भूत्वा यो विजानाति तत्त्वतः । 
स मुच्यते त्वयत्नेन सर्वावस्थां गतोऽपि सन् ॥ ८४ ।। 
உடு . பரமனாய்த் தன்னை எவன் உண்மையாயறிகின் 
நானோ 

எல்லா வவஸ்தைகளி லிருப்பவனா 
யினும் பிரயத்தனமின்றி ( பந்தத்தினின்றும் ) விடுபடு 

( அச ) 
आत्मलाभायरो लाभः क्वचिदन्यो न विद्यते । 
तदात्मानमुपासीत योऽयमात्मा परस्तु सः ॥ ८५ ॥ 
உசு ஆத்மலாடத்தினும் மேலான லாபம் எவ்விடத் 
தும் பிறிதில்லை . அவ்வாத்மாவை உபாசிக்கக்கடவன் . 
இந்த ஆத்மா யாதோ அது பரமாம் . ( அடு ) 


அவன் 


கின்றான் . 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


கக 


முமாகிய 


न प्राणो नैव चापानो विशिष्टकरणं तथा । 
सर्वज्ञ तु तमात्मानं परिपूर्ण सदा स्मरेत् ।। ८६ ।। 
உஎ . ஆத்மா பிராணனன்று , 

அபானனன்று 
விசிஷ்டகரணமன்று ஆதலால் சர்வஞ்ஞனும் பரிபூரண 

ய அவ்வாத்மாவினை எப்போது ஸ்மரிக்கக் 
கடவன் , 

( அசு ) 
न चैवाभ्यन्तरे बाह्ये नातिदूरे समीपतः । 
सुनिष्कले परे स्थाने तत्र चित्तं निवेशयेत् ॥ ८७ ॥ 
உஅ , உள்ளிலும் புறத்திலுமன்று; அதி தூர 
சமீபத்திலுமன்று நிஷ்கள பரஸ்தானமாகிய அவ் 
விடத்துச் சித்தத்தினைச் செலுத்தக்கடவன் . ( அஎ ) 

तिर्यगूर्ध्वमधश्चैव बहिरन्तश्च नित्यशः । 
सर्वशून्यं भासमानमात्मानं भावयेत्सदा ॥ ८८ ॥ 
உக . குறுக்கும் மேலும் கீழும் வெளியும் உள்ளும் 
நித்தியமும் சர்வ சூநியமுடையதும் விளங்குவதுமான 
த்மாவை எப்போதும் பாவிக்கக்கடவன் . ( அஅ ) 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் 


नैव शून्यं न चाशून्यमशून्यं शून्यवेव च । 
पक्षपातविनिर्मुक्तमात्मानं पर्युपासयेत् ।। ८ ९ ।। 
ந 0 . சூரியமுமன்று அசூநியமுமன்று , அசூகியமும் 
சூகியமுமாம் பக்ஷடாதமில்லாத ஆத்மாவினை உபா 
சிக்கக்கடவன் . 

( அக ) 
निरामयं निराधारं वर्णरूपविवर्जितम् । 
निरञ्जनं गुणातीतमात्मानं पर्युपासयेत् ॥ ९ ॥ 


ஙக . நிராமயமும் , நிராதாரமும் , வர்ண ரூபமின்றிய 
தும் , நிரஞ்சனமும் குணாதீதமுமான ஆத்மாவினை 
யுபாசிக்கக்கடவன் . 

( கூ ) 


निराश्रयं निरालम्बमप्रमेयमनूपमम् ! 
स्वभावविमलं नित्यमात्मानं पयूपासयेत् ॥ ९ १ ।। 


கூ 2 . நிராசிரயமும் , நிராலம்பமும் , அப்ரமேயமும் , 
உவமையில்லாததும் , இயல்பாக விமலமானதும் , நித் 
தியமு மான ஆத்மாவினை உபாசிக்கக்கடவன் . ( கூக ) 


கூகூ 


ஆசை 


ஸ்ரீ சர்வஞர்னோத்தரம் . 
संन्यस्य सर्वकर्माणि निःस्पृहः सङ्गवर्जितः । 
भावयेदात्मनात्मानमात्मन्येवात्मनि स्थितम् ॥ ९ २ ।। 
கூகூ . சர்வகர்மங்களை யும் செவ்வையாய் விட்டு 
யற்றவனாய்ச் சங்கமில்லாதவனாய் ஆத்மாவிலிருப்பதான 
ஆதமாவை ஆத்மாவினிடத்திலேயே ஆத்மாவினால் 
பாவிக்கக்கடவன் . 

( கூஉ ) 
सदेशजातिसंबन्धान्वर्णाश्रमसमन्वितान् । 
भावानेतान्परित्यज्य स्वरूपं भावयेदुधः ।। ९ ३ ।। 
கூச . தேசஜாதி சம்பந்தத்தோடு கூடியனவும் 
வர்ணாசிரமங்களோடு கூடியனவுமாகிய இந்த பாவங் 
( கருத்துக்களை விட்டு அறிஞன் ஸ்வரூபத்தினைப் 
பாவிக்கவேண்டும் . 
मन्त्रोऽयं देवता ह्येषा विदं ध्यानमिदं तपः । 
सर्व भावान्परित्यज्य चात्मभावं तु भावयेत् ॥ ९ ४ ॥ 
கூடு . இது மந்திரம் , இது தேவதை , இது தியா 
னம் , இது தவமென்னும் எல்லா பாவங்களையும் விட்டு 
ஆத்மபாவத்தினைப் பாவிக்கக்கடவன் . ( க 

கூச ) 
3 


சு 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


கூஎ . 


अभावो भावमाश्रित्य भावं कुर्यान्निराश्रयम् । 
आत्मसंस्थं मनः कृत्वा न किंचिदपि चिन्तयेत् ॥९ ५ ॥ 
நசு . அபாவம் பாவத்தினை ஆசிரயிக்க நிசாசிரய 
மான பாவத்தை செய்யக்கடவன் . மனதை ஆத்மாவில் 
செவ்வையாயிருப்பதாக்கி எதனையும் சிந்திக்கலாகாது . 
नैव चिन्त्यं न चाचिन्त्यमचित्तं चित्तमेव च । 
पक्षपातविनिर्मुक्तमात्मानं पर्युपासयेत् ॥ ९ ६ ॥ 

சிந்தியமல்லாததும் , அசிந்தியமல்லாததும் 
அசித்தமும் , சித்தமும் , பக்ஷபா தமில்லாததுமான 
ஆத்மாவினை உபாசிக்கக்கடவன் . 

கூசு ) 
अचिन्यं चिन्तयेन्नित्यं कृत्वा चित्तं निराश्रयम् । 
निस्तत्त्वे निष्कलीभूते विन्दत्यात्मनि यत्सुखम् ॥१७ ॥ 
निर्विकल्पमचिन्त्यं च हेतुदृष्टान्तवर्जितम् । 
तत्सुखं परमं प्रोक्तमात्यन्तिकमनूपमम् ॥ ९ ८ ॥ 
ங.அ - கூகூ . சித்தத்தினை நிராசிரயமாக்கி அசிந்தியத் 
தினை நித்தியம் சிந்திக்கவேண்டும் . தத்துவமின்றிய 
தும் , நிஷ்கள வடிவின துமாகிய ஆத்மாவில் எந்த 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


சுகத்தினை அடைகின்றானோ, அது நிர்விகற்பமும் , 
அசிந்தியமும் , ஹேது திருஷ்டாந்த மின்றியதும் 
உவமையற்றதுமான ஆத்தியந்திக பரமசுக மெனப் 
படும் . 

( கூ எ - கூஅ ) 
निरस्य विषयासङ्गं मनोवृत्तिं विवर्जयेत् । 
यदा यात्युन्मनीभावं तदा तत्परमं सुखम् ॥ ९९ ॥ 
ச . விஷயப்பற்றினை விட்டு மனோவிருத்தியினை 
ஒழிக்கக்கடவன் . 

எப்போது உன்மனீபாவமடை 
கின்றதோ , அப்போது அந்தப் பரமசுக முண்டாகின் 
றது . 

( சுகூ ) 
सर्वदिग्देशकालेषु योगाभ्यासो विधीयते । 
सर्ववर्णाश्रमाणां च ज्ञानभेदो न विद्यते ॥ १० ॥ 
சக . சர்வதிக்குத் தேசகாலங்களிலும் யோகாப்பியா 
சம் விதிக்கப்படுகின்றது . சர்வ வர்ணாசிரமங்களுக்கும் 
ஞானபேதமில்லை . 

गवामनेकवर्णानां क्षीरस्याप्येकवर्णता । 
क्षीरवदृश्यते ज्ञानं लिङ्गिनश्च गवां समाः ॥ १०१ ॥ 


( 5co ) 


கூசு 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் , 


சஉ . பசுக்கள் பலவர்ணமுள்ளனவாயினும் அவற் 
றின் பால் ஒருவர்ணமுள்ள தாம் , பாலைப் போல ஞானம் 
( ஒரு தன்மையாயறியப்படுகின்றது .) வர்ணாசிரமலிங்க 
முடையவர்கள் பசுக்களுக்குச் சமமாக அநேகவிதமா 
யிருப்பர். 

( காக ) 
यस्मात्सर्वगतं ब्रह्म व्यापकं सर्वतोमुखम् । 
तस्माद्ब्रह्माण संस्थाप्य दिग्देशान्न विचारयेत् ॥१०२ ॥ 
சங . எதனால் பிரஹ்மம் எல்லாவற்றி னிருப்பதும் , 
வியாபகமும் , சர்வதோமுகமுமாயிருக்கின்றதோ அத 
னால் பிரஹ்மத்தில் சித்தத்தினைச்செவ்வையாய் நிறுத்தி 
த்திக்குத்தேசங்களை விசாரிக்கவேண்டியதில்லை . ( க 02 ) 
नैव तस्य कृतेनार्थो न कार्यो न विधिः स्मृतः । 
न लिङ्ग नाश्रमाचारः परमात्मनि संस्थितः ॥ १०३ ॥ 

சச . அந்த ஞானிக்குச் செய்யப்பட்டதினாற் பய 
னில்லை , காரியமில்லை , விதியில்லை , லிங்கம் ( குறி ) இல்லை , 
ஆசிரமாசாரமில்லை , பரமாத்மாவில் நிலைத்திருப்பன் . ( ) 

गच्छंस्तिष्ठन्स्वपञ्जाग्रद्भुञ्जानोऽपि पिबन्नपि । 
सर्वदा सर्वकालेषु वात शीतातपेषु च ॥ १०४ ॥ 


கூஎ 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 
भयदारिद्रयरोगेषु मान्य विज्वरकादिषु । 
आत्मन्येव स्थितः शान्तः आत्मतृप्तस्तु निष्कलः ॥१०५ || 
சரு-சசு . நடந்து கொண்டும் நின்று கொண்டும் , உறங் 
கியும் விழித்தும் , உண்டும் , பருகியும் எப்போதும் 
எல்லாக் காலங்களிலும் , வா தசீத வெயில்களிலும் , 
பயதாரித்திரிய ரோகங்களிலும் மாந்தியம் விஜ்வர 
முதலியவற்றிலும் ஆத்மாவிலேயே யிருப்பவனாய்ச் 
சாந்தனாய் ஆத்ம திருப்தனாய் நிஷ்கலனாயிருப்பன் . ( ) 

नागतोऽहं गतो वापि नागमिष्ये न गत्वरः । 
न भूतो न भविष्यामि प्रकृत्यस्थिरधर्मिणी ॥ १०६ ॥ 
சஎ , யான் வந்தவனல்லன் . சென்றவனுமல்லன் 
வருபவனுமல் என் போகிறவனுமல்லன் . உண்டானவ 
னல்லன் . இனியுண்டாகேன் . பிரகிருதி அஸ்திரதர்ம 
முடையதாம் . 

( காசு ) 
प्राकृतानि तु कर्माणि प्रकृतिः कर्मसंभवः । 
नाहं किंचित्करोमीति युक्तो मन्येत तत्त्ववित् ॥१०७।। 
சஅ . கர்மங்கள் பிராகிருதங்களாம் . பிரகிருதி கர்ம 
-சம்பவமாம் . யான் எதனையும் செய்கிறதில்லை என்று 
யுக்தனாகிய தத்துவ ஞானி மதிக்கக்கடவன் . ( க.எ ) 


கூவு 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் 


नैव प्रकृतिबन्धोऽस्ति मुक्त इत्यभिधीयते । 
न चैव प्राकृतैोपैर्लिप्यते तु कदाचन ॥ १०८ ॥ 
சகூ . பிரகிருதி பந்தம் இல்லவே இல்லை . முக்த 
னென்று சொல்லப்படுகின்றான் . ஒருபோதும் பிரா 
கிருத தோஷங்களால் பற்றப்படுகிறதில்லை . (கஅ ) 
निर्णाश्य तमसो रूपं दीपो यद्वत्प्रकाशते । 
आभात्येवं परो ह्यात्मा त्यक्त्वैवाज्ञानजं तमः ॥१० ९ || 
( 80. தீபமானது எப்படி இருளின் வடிவத்தைக் 
கெடுத்துப் பிரகாசிக்கின்றதோ , அப்படி பரமாகிய 
ஆத்மா அஞ்ஞானத்தினாலாகிய இருளைக்கெடுத்து 
விளங்குகின்றது . 

( காக ) 
स्नेहक्षयाद्यथा दीपो बलान्निर्वाणमिच्छति । 
तथात्मभावनायुक्तः स्वात्मन्येवावलिष्ठते ॥ ११० ॥ 
நக , எண்ணெய்யின் குறைவால் எப்படித் தீபம் 
வலியக் கேட்டினை விரும்புகின்றதோ , அதுபோல 
ஆத்மபாவனையோடு கூடியவன் ஸ்வாத்மாவிலேயே நிற் 

( ககள் ) 


கின்றான் . 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


கடம் 


னாவன் . 


घटसंवृतमाकाशं नीयमाने यथा घटे । 
घटो नीयत नाकाशं तद्वज्जीवो नभोपमः ॥ १११ ॥ 
நஉ . எப்படிக்கடத்தினாற் சூழப்பட்ட ஆகாசம் 

கொண்டுபோகப்படுங்கால் கொண்டுபோகப் 
படுவதுபோ லிருக்கின்றதோ , ஆனால் கடம் கொண்டு 
போகப்படுகின்றது ஆகாயம் கொண்டுபோகப்படுகிற 
தில்லையோ , அதுபோல ஜீவன் ஆகாயத்தையொத்தவ 

( ககக ) 
भिन्ने कुम्भे यथाकाशमाकाशत्वं प्रपद्यते । 
विभिन्ने प्राकृते देहे तथात्मा परमात्मनि ॥११२ ॥ 
நங . கடமுடைந்தபோது எப்படி ஆகாயம் ஆகா 
யத் தன்மையினை அடைகின்றதோ , அது போலப் 
பிராகிருததேக முடைந்தபோது ஆத்மா பரமாத்மா 
வினிலிருக்கின்றான் . 

( ககஉ ) 
इत्येवमधिकारेण सर्वज्ञेनाधिकारिणा । 
सर्वबन्धाद्विनिमुक्तः सर्वज्ञः सर्वगो भवेत् ॥ ११३ ॥ 
நிச . இவ்வாறு அதிகாரத்தினால் சர்வஞ்ஞாதிகாரி 
யாகிய என்னால் சர்வபந்தங்களினின்றும் விடுபட்டவ 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் 


மான் , 


னாய் சர்வஞ்ஞனாய் எல்லாவற்றி னிலிருப்பவனாகின் 

( ககக ) 
तदागमानसंपरिहत्य सर्वा 

शुद्धं गृहीत्वात्मसमाधियोगम् । 
अस्मात्परं नान्यदिहास्ति किंचि 

a as Tids || ?? 3 || 
குரு , அவ்வாகமங்க ளெல்லாவற்றையும் செவ்வை 
யாய்ப் பரிகரித்து ஆத்மசமாதி யோகமாகிய சுத்தத் 
தினைக் கிரகித்து இதனின் மேலானது வேறொன்று 
இங்கு சிறிதுமில்லை யென்றறிந்து மனோவிகற்பத் 
தினைச் செவ்வையாய்விட்டு , 

( ககச ) 
विज्ञानमेयं समुपास्य विद्वा 

न्विशत्यकायं सततं नियुक्तः । 
सर्वत्रगामी भवतीह मुक्त 

स्तद्धर्मधर्मी बहिरन्तसंस्थः ॥ ११५ ॥ 
நசு . வித்வான் இவ்வாறு விஞ்ஞானத்தினை செவ் 
வையா யுபாசித்து , இடைவிடாது அதிற்பொருந்திய 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


வனாய் காயமில்லாததிற் பிரவேசிக்கின்றான் . அத்தர்ம 
தர்மியாய் வெளியிலும் உள்ளிலுமிருப்பலனாய் எவ் 
விடத்துஞ் செல்பவனாய் இங்கு முக்தனாகின்றான் . ( ) 

सर्वज्ञता तृप्तिरनादिबोधः 

स्वतन्त्रता नित्यमलुप्तशक्तिः । 
अनन्त शक्तिश्च निरामयात्मा 

विशुद्धदेहः स शिवत्वमेति ॥ ११६ ॥ 
நஎ சர்வஞ்ஞத்தன்மை , திருப்தி , அநாதிபோதம் , 
சுவதந்திரத்தன்மை , நித்தியம் குன்றாத சக்தி , அந்த 
சக்தி , நிராமயாத்மா , விசுத்ததேகமென்னும் சிவத் 
துவத்தினை அவன் அடைகின்றான் 

ககசு ) 
न जपो नार्चनं स्नानं न होमो नैव साधनम् । 
धर्माधर्मफलं नास्ति न पिण्डो नोदकक्रिया ॥११७ ॥ 
அ . அவனுக்கு ஜபமில்லை , அர்ச்சனமில்லை, ஸ்கான 
மில்லை , ஹோமமில்லை, சாதனமில்லை , தர்மா தர்மபல 
மில்லை , பிண்டமில்லை , உதகக்கிரியை ( நீரிறைத்தல் ) 
இல்லை , 

( ககா ) 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


नियमानि न तस्यास्ति नोपवासो विधीयते । 
प्रवृत्तिश्च निवृत्तिश्च ब्रह्मचर्यव्रतानि च ॥ ॥ ११८ ॥ 
நக . அவனுக்கு நியமங்களில்லை , உபவாஸம் விதிக்க 
வில்லை , பிரவிருத்தியும் நிவிருத்தியும் பிரஹ்மசரிய 
விரதங்களுமில்லை. 

( ககஅ) 
अग्निप्रवेशनं नास्ति पतनं भृगुनोदके । 
शिवज्ञानामृतं पीत्वा विचरस्व यथासुखम् ॥ ११ ९ ॥ 
शिववच्छाश्वतः शुद्धः सृष्टिधर्मविवर्जितः । 
சு - சு அக்கினிப்பிரவேசனமில்லை , பிருகுவால் 
கங்கையாதிநீரில் வீழ்த லில்லை , சிவஞானா மிருதத் 
தினைப்பருகி சிவனைப்போல சாசுவதனாய்ச் சுத்தனாய் 
சிருஷ்டி தர்மமில்லாதவனாய்ச் சுகமாய்த்திரிவாயாக . ( ) 

என் என் ர : சென் 7 : தா : || 2 || 
அ : சாரி என் கா s || ??? !! 
சுக-சுக சத்தியம் சத்தியம் மறுபடியும் சாத்தியம் , 
மும்முறை சத்தியமாகிய அது என்னாற் செய்யப் 
பட்டது . குகனே ! இதனை விட மேலான தாக அப 
ரோக்ஷமாயறியத்தக்கது ஓரிடத்துமில்லை( கஉ 0 - கஉ 02) 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் 


विमलेति सर्वभावान्विमलात्मा विमलबुद्धिरविमूढः । 
सर्व विमलं पश्यति विमलो विमलेन भावेन ॥१२२ ॥ 
சு உ - சு உத . விமலாத்மாவும் விமலபுத்தியும் மூட 
புத்தி யில்லா தவனுமாகிய அவன் சர்வபாவங்களையும் 
விமலமாக்குகின்றான் . விமலனான அவன் விமலமாகிய 
பாவத்தினால் எல்லாவற்றினையும் விமலமாகக் காண்கின் 
றான் . 

( கஉக - கஉகா) 
इति स्वात्मसाक्षात्कारोपदेशप्रकरणम् ।। 
சுவாத்ம ஸாக்ஷாத்காரோபதேசப் 

பிரகாணம் முடிந்தது . 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் 


ஷடாத்மப் பிரகரணம் . 

|| STARTE 


जाग्रजाग्रं जायस्वप्नं तथा जाग्रसुषुप्तिकम् । 
जाग्रतुर्य कालपरमतीत परदर्शनम् ॥ १ ॥ 
विश्वग्रासोपशान्तं च शिवदर्शनमेव च । 
सायुज्यमिति भेदेन चोर्ध्वमेकादश स्मृताः ॥२ ॥ 
க . உ . ஜாக்கிரஜாக்கிரம் , ஜாக்கிரசொப்பனம் , ஜாக் 
கிர சுழுத்தி , ஜாக்கிர துரியம் , காலபாம் , அதீதம் , 
பரதரிசனம் , விசுவக்கிராஸம் , உபசாந்தம் , சிவ 
தரிசனம் , ஸாயுஜ்யமென்னும் பேதத்தால் ஊர்த்துவம் 
( மேல் பதினொன்று கருதப்பட்டுள்ளன. 

O 
परं भूयः प्रवक्ष्यामि विमलीकरणोत्तमम् । 
यथात्मा सर्वमेवेति स्थितः षड्नेदविस्तरात् ॥३ ॥ 
கூ . மேலும் உத்தமமான சுத்திகரித்தலைச் சொல் 
லுகின்றேன் . எப்படி ஆத்மா எல்லாமுமே யாமென் 
று ஆறுபேத விஸ்தாரத்தால் நிற்கின்றது . (கச) 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


भूतात्मा ह्यन्तरात्मा च तत्त्वात्मा जीवसंज्ञितः । 
मन्त्रात्मा परमात्मा च तस्मात्परतरं न हि ॥४ ॥ 
ச . பூதாத்மா , அந்தராத்மா, தத்வாத்மா , ஜீவாத்மா , 
மந்திராத்மா, பரமாத்மா, அதற்கு மேலான தில்லை( கஉரு) 

पृथिव्यापस्तथा तेजो वायुराकाशमेव च । 
संयोगः सर्वभूतानां भूतात्मा संप्रकीर्तिताः ॥५ ॥ 
ந . பிருதிவி , அப்பு , தேயு , வாயு , ஆகாயம் , சர்வபூ 
தங்கள் சம்யோக மென்பவை பூதாத்மா வெனப்படும் 

पुरुषाधिष्ठितै जस्तन्मात्रीजसं युतैः । 
संभवन्ति महाभूता मलधातुसमन्विताः ॥ ६ ॥ 
சு . புருஷனா லதிஷ்டிக்கப்பட்ட பீஜங்களாலும் 
பீஜத்தோடு கூடிய தன்மாத்திரைகளாலும் மலதாது 
வோடு கூடிய மகாபூதங்கள் சம்பவிக்கின்றன . ( கஉஎ ) 

सर्वेन्द्रिय समायुक्तं शरीरमिति चोच्यते । 
विनाशोत्पत्तिरेवास्य तच्चाहारमयं विदुः ॥ ७ ॥ 
எ சர்வேந்திரியங்களோடுங் கூடியது சரீரமெனப் 
படுகின்றது . இதற்கு விநாசோற்பத்தியே யுளது . 
அதனை ஆஹாரமயமாயறிவர் . 

( கஉஅ ) 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


आहारस्य परीणामाद्रसोत्पत्तिर्भविष्यति ॥८ ॥ 
அ . ஆஹாரத்தின் பரிணாமத்தால் இரஸோற்பத்தி 
யுண்டாகும் . 

( கஉசு ) 
रसाच्छोणितं शोणितान्मांसं मांसान्मेदो मेतसोऽस्थीन्य 
fra = q | Ta : ஏதா : || 

கூ . இரஸத்தினின்று சோணிதமும் , சோணிதத்தி 
னின்று மாம்ஸ்மும் , மாம்ஸத்தினின்று மேதசும் 
( கொழுப்பும் ) மேதசினின்று எலும்புகளும் , எலும்பு 
களினின்று மஜ்ஜை ( மூளை ) யும் மஜ்ஜையினின்று 
சுக்கிலமும் , 

( கங . ) 
शुक्लयोणितसंयोगे वायुसंयोगाद्दर्भः संभूयते ॥१० ॥ 
க . சுக்கில சோணித சம்யோகத்தில் வாயு சம்யோ 
கத்தினால் கர்பமுண்டாகின்றது . 

( கஙக ) 
எவனிவனின்aa : 311 
கக , அக்கினீ ஷோமீயம் யோனியாதல்போல் . ( ) 

சன் பங்காக: || R II 
கஉ . அங்குச் சரீரமத்தியில் நாபி , நாபிஸ் தானத்தில் 
மலம் . 

( கங.உ ) 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


சஎ 


मलस्थाने सदा तिष्ठन्ति वादपित्तश्लेष्मणि इति त्रयो 
मलसंक्रमादृतुकालसंयोगात्पुंसो रेतआधिक्यादथ पुरुषो 
Tafa IIRRIL 
கங .. மலஸ்தானத்தில் எப்போதும் வாதபித்தசிலேஷ் 
மங்கள் நிற்கின்றன என்க . மூன்று மலங்களின் கலப் 
பினாலும் ருதுகால சம்யோகத்தினாலும் புருஷனது 
இரேதசின் ( சுக்கிலத்தின்) ஆதிக்கியத்தினாலும் இனிப் 
புருஷனாகின்றான் . 

( கஙங ) 
मातृरक्ताधिक्यास्त्री प्रजयाते ॥१४ ॥ 
கச . தாயின் இரக்தாதிக்கியத்தினால் பெண் பிறக் 

( கஙச ) 
उभयोः साम्येन नपुंसकम् ॥१५ ॥ 
கடு . இரண்டன் சமத்தன்மையினால் அலியுண்டா 
கின்றது . 

( ககூடு ) 
அ எ எகனா என் II 
கசு . அல்லது கொண்டி , கூன் , குறள் என்பன பிறக் 

( கஙசு ) 


கின்றது . 


இன்றன . 


கஎ . 


சம் 

ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 
परस्परानुकूलत्वादन्योन्यवायुपीडितानां स्त्रीपुंसां संयोग 
वैषम्याच्छुक्ल तद्विविधं भवति ॥ १७ ॥ 

பரஸ்பராநுகூலமாயிருத்தலால் ஒருவருக் 
கொருவர் வாயுவினால் பீடிக்கப்பட்டவர்களான ஸ்திரி 
புருஷர்களின் ஸ்மயோக வைஷம்மியத்தினால் அச் 
சுக்கிலம் இருவிதமாகின்றது . 

( கஙஎ ) 
எவர் ? 
க அ . அதனால் இரட்டையுண்டாகின்றது . ( ) 
एकरात्रोषितं कललं पञ्चरात्रेण बुहुदम् ॥१ ९ || 
ககூ , ஒரு ராத்திரி தங்கியது கலல ( குழம்பு போன் 
றது ) மும் பஞ்சராத்திரியினால் புற்புதமு ( குமிழியு) ம் . 

सप्तरात्रेण मांसपेशी संभवति ॥२० ॥ 
20. ஏழுராத்திரியினால் , மாம்ஸப்பைபோலாகின் 

( கச ) 
द्विसप्तरात्रेण मांसपिण्डाकृतिर्भवति ॥२१ ॥ 
உக . பதினான்கு ராத்திரியினால் மாம்ஸபிண்ட 
வடிவமாகின்றது . 

( கசக ) 
मासादभ्यन्तरे बाहुरंसो जायते ॥२२ ॥ 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


உஉ . 


25 . 


மாசத்தினுள்ளே கைகளுந் தோள்களு 
முண்டாகின்றன . 
मासद्वयेन हस्तपादाङ्गुष्ठादयो जायन्ते ॥२३ ॥ 

மாசமிரண்டில் கைகால் விரல் முதலியன 
பிறக்கின்றன . 

त्रिभिर्मासैर्जरायुस्नायुत्वकर्माणि भवन्ति ॥ २४ ॥ 
உச . மூன்றுமாஸங்களால் கருப்பை நரம்பு தோல் 
மர்மமென்பன உண்டாகின்றன . 

चतुर्भिर्मासैवेशपृष्ठे उदर कटिश्च मवन्ति ॥ २५ ॥ 
உரு . நான்கு மாஸங்களால் முதுகெலும்பு , 
முதுகு , வயிறு , கடி ( இடை ) என்பன உண்டாகின் 


றன . 


पञ्चभिर्मासैः शिरोललाटकर्णनासा भवन्ति ॥ २६ ॥ 
உசு . ஐந்து மாஸங்களால் சிரசு , நெற்றி , காது , 
நாசி யென்பன உண்டாகின்றன . 

nigriefssafir safa il | 
உஎ . ஆறு மாதங்களால் துவாரங்களுண்டாகின் 


தன . 


4 


ரு 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


सप्तभिर्मासैः शरीरस्य व्यक्तिर्भवति ॥ २८ ॥ 
உ அ . ஏழு மாஸங்களால் சரீரத்தின் வியக்தியுண் 
டாகின்றது . 

अष्टभिर्मासैः पूर्णाकृतिर्भवति ॥ २ ९ ॥ 
உக . எட்டு மாஸங்களால் பூர்ணவடிவமாகின்றது . 

பார் : VIginas ( 130 || 
$ 0 . ஒன்பது மாஸங்களால் சேதனத்தோடு கூடி 
யதாகின்றது . 
ரசா || 2 || 
ஙக . பூர்வ ஜாதியை ஸ்மரிக்கின்றது . 
सोऽहमित्येव चिन्तयति ।। ३२ ॥ 
கூஉ . ஸோ ஹ மென்றே சிந்திக்கின்றது . 
ga |||| 
கூகூ . சேஷ்டிக்கின்றது . 
घटाइट इवाम्बुनोपलभ्यते ॥ ३४ ॥ 
நச . கடத்தினின்றும் கடம்போல நீரினாலறிய 
ப்படுகின்றது . 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் , 


ருக 


सूक्ष्मत्वादाकाशेऽनिलो यथा ॥ ३५ ॥ 
கூடு . சூக்ஷ்மமாயிருத்தலால் ஆகாயத்தில் வாயு 
போன்றிருக்கின்றது . 

तस्मात्पञ्चात्मकसमायुक्तं चेतनम् ॥ ३६ ॥ 
நசு . ஆதலால் ஐந்து வடிவத்தோடு கூடிய தாம் 
சேதனம் . 
बुद्धिरहंकारो मनः प्रकृतिश्च प्रकृतेः पुरुषश्च मनसा 

கள் காரி || 39 || 
ங எ . புத்தி அகங்காரம் மனம் பிருகிருதியென் 
பன . பிரகிருதியினால் புருஷன் மன தாற் சங்கற்பத் 
தினைச் செய்கின்றான் . 

अहंकारणाभिमानं करोति ॥ ३८ ॥ 
ந.அ. அகங்காரத்தினால் அபிமானத்தினைச் செய் 
கின்றான் . 

galqசகர் || 3 || 
கூகூ . புத்தியினால் நிச்சயத்தைச் செய்கின்றான் . 
स एव मनसा युक्त इन्द्रियैः सह युज्यते ॥४० ॥ 


ரு 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


ச 0 . அவனே மனதோடு பொருந்தியவனாய் இந்திரி 
யங்களோடு கூடுகின்றான் . அதனால் இந்திரியங்கள் 
அர்த்தங்களில் நித்தியமுமே பிரவர்த்திக்கின்றன . 

इत्येवं प्रकृतिस्वभावं शरीरं प्रत्ययश्चेष्टितव्यम् ॥ ४१ ॥ 
சக . இவ்வாறு பிரகிருதிஸ்வபாவமான சரீரம் பிரத் 
திபயங் ( விருத்தி ) களால் சேஷ்டிக்கத்தக்கதாம் . 
भासत्वात्सत्त्वं रजस्तम इति पुरुषस्य स्वभावभेद 

க || 8 || 
சஉ . விளக்கத்தன்மையால் சத்துவம் , இரஜஸு , 
தமசு என்று புருஷனது ஸ்வபாவ பேதத்தினைச் செய் 
கின்றது . 

सत्त्वं प्रकाशकं भावं रजो रागात्मकं गुह । 
तमो मोहात्मकं भावमुत्पादयति देहिनाम् ॥ ४३ ॥ 
சங . குகனே ! சத்துவம் பிரகாசிப்பதான தன்மை 
யினையும் , இரஜசு இராகவடிவினதான தன்மையினை 
யும் , தமசு மோக வடிவினதான தன்மையினையும் தேகி 
களுக்குண்டுபண்ணுகின்றது . 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


सत्त्वात्सं जायते ज्ञानं रजसो लोभ एव च । 
तमसोऽसत्यमज्ञानं प्रमादालस्यमेव च ।। ४४ ॥ 
சச . சத்துவத்தினின்றும் ஞானம் பிறக்கின்றது . 
இரஜஸினின்றும் லோபமே பிறக்கின்றது . தமவினி 
ன்றும் அசத்தியம் , அஞ்ஞானம் , பிரமாதம் , சோம்பல் , 
என்பவைகளே பிறக்கின்றன . 
मत्त्वात्सत्यं दया स्थैर्य विनयः स्थैर्यमेव च । 
रजसः क्रोधदम्भौ च निर्दयत्व च जायते ॥ ४५ ॥ 
சரு . சத்துவத்தினின்றும் சத்தியம் ,தயை , தைரியம் , 
விநயம் , ஸ்தைரியம் ( உறுதி ) என்பனவும் , இரஜஸி 
னின்று குரோத டம்பங்களும் , தயை யின்மையும் 
பிறக்கின்றன . 

ऊर्ध्व गच्छन्ति सत्त्वस्था मध्ये तिष्ठन्ति राजसाः । 
जघन्यगुणवृतिस्था अधो गच्छन्ति तामसाः ॥ ४६ ॥ 
சசு . சத்துவத்திருப்பவர் மேற்செல்லுகின்றனர் . 
இராஜஸர் மத்தியில் நிற்கின்றனர் . தீயகுண விருத்தி 
களிலிருப்பவராகிய தாமதர்கள் கீழ்ச்செல்லுகின் 
னறர் . 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


रजस्तमश्चाभिभूय सत्त्वं वर्धति षण्मुख । 
रजः सत्त्वं तमश्चैव तमः सत्त्वं रजस्तथा ॥ ४७ ॥ 
சஎ . ஷண்முகனே ! இரஜஸுகளை யடக்கிச் சத்து 
வம் வளர்கின்றது . சத்துவ தமஸ்களை மடக்கி 
இரஜஸ வளர்கின்றது . சத்துவர ஜஸுகளை அடக் 
கித் தமஸ விருத்தியாகின்றது . 

यं सेवते च पुरुषो भतिसङ्गात्सदा गुणम् । 
सोऽस्याप्यभ्यधिको भूत्वा स्वधर्मे विनियोजयेत् ॥ 
சஅ . புருஷன் அதிக சங்கத்தினால் எப்போதும் 
எந்தக் குணத்தினைச் சேவிக்கின்றானோ, அது இவனு 
க்கு அதிகமாய் ஸ்வதர்மத்தில் பொருத்துகின்றது . 

एवमेककपालस्य षोडश पार्श्वपटलानि भवन्ति ॥४ ९ ॥ 
சக . இவ்வாறு ஒரு கபாலத்திற்கு பதினாறு பக்க 
படலங் ( விலாவெலும்பு ) களாகின்றன . 

त्रीण्यस्थिशतानि ॥ ५० ॥ 
ந . முந்நூறு எலும்புகள் , 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் , 


ருரு 


नव स्नायुशतानि नव द्वाराणि मज्जा पञ्चप्रस्था मेद 

சாரா || 4 || 
நக . ஒன்பது நூறு நரம்புகள் , ஒன்பது துவாரங் 
கள் , மஜ்ஜை ஐந்து படி ,மேதசு இரண்டுபடி . 

என் ராக : || 
நஉ . மூன்று கோடிக்கு மேற்பட்டது அதாவது 
மூன்றரைக்கோடி உரோமங்கள் . 

एकादशोत्तरं मर्मशतम् ॥ ५३ ।। 
நங . ஆயிரத்து நூற்றுக்குட்பட்ட மூட்டுக்களும் . 
द्रवस्य पलान्यष्टौ रुधिरस्याढकद्वयं द्वादश पलानि 
என்ன 48 || 
நச . திரவம் (ஊனீர் ) எட்டுபலம் . ரக்தம் இரண்டு 
மரக்கால் , ஆண்குறியும் நாவும் பன்னிரண்டுபலம் . 

बृषणं सार्धपलपञ्चकम् ।। ५५ ।। 
குரு . பீஜங்கள் ஐந்தரைப்பலம் . 
शुक्लस्य कुडुवत्रयम् ॥ ५६ ॥ 


ருசு 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் 


( 


நசு . சுக்கிலம் குடவம் மூன்று , 
पित्तस्याढकम् ॥ ५७ ॥ 
ருஎ , பித்தம் ஒரு மரக்கால் 
सप्त शिराशतानि च ॥ ५८ ॥ 
நஅ . எழுநூறு நரம்புகள் . 
अनियतं मूत्रपुरीषमाहारस्यानियतभावाद्विज्ञेयम् ॥५ ९ ॥ 
நக . ஆகாரம் நியமமில்லாததா யிருத்தலின் மல 
மூத்திரமும் நியமமில்லாததா மென்றறிக . 

एवंविधोऽयं भूतात्मा पुरुष इति चोच्यते ॥ ६ ॥ 
சு 0 . இத்தன்மைய இப் பூதாத்மா புருஷ னென்று 
சொல்லப்படுகின்றான் . 

योऽन्तरे वर्तते शब्दस्तस्य वाचा प्रवर्तकः । 
प्राणापानसमायोगात्सोऽन्तरात्मा प्रकीर्तितः ॥ ६१ ॥ 
சுக . எந்தச்சத்தம் உள்ளே இருக்கின்றதோ , அதன் 
பிரவர்த்தகம் வாக்காம் . பிராணாபான சம்யோகத்தினால் 
அது அந்தராத்மா வெனப்படும் . 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


நன 


तस्माच्च सर्वशास्त्राणि संस्कृतप्राकृतानि च । 
देशभाषादिभिर्नित्यं विधिवत्संप्रवर्तते ॥ ६२ ।। 
சு உ . அதனின்றும் சம்ஸ்கிருத பிராகிருத சர்வ 
சாஸ்திரங்களும் தேசபாஷாதிகளாலும் நித்தியம் விதி 
ப்படிப் பிரவர்த்திக்கின்றன. 
पशवश्च मृगाश्चैव पक्षिणश्च सरीसृपाः । 
यावन्तः केचन सत्त्वा उच्चरन्ति सदा तु तम् ॥६३ ॥ 
சுங . பசுக்கள் மிருகங்கள் பக்ஷிகள் பாம்புகள் 
என்னும் எவ்வளவு சத்துவங்களுண்டோ , அவை 
எப்போதும் அதனை உச்சரிக்கின்றன . 
सूक्ष्मा 

वै पञ्च तन्मात्रा मनोऽहंकार एव च । 
बुद्धिरष्टगुणा ज्ञेया गुणाव्यक्तं च पौरुषम् ॥ ६४ ।। 
कला कालस्तथा माया विद्याविद्येश्वरं च यत् । 
सदाशिवं तथा तत्त्वं वैन्दवं शान्तमेव च ॥६५ ॥ 
சுச - சுடு . சூக்ஷ்மமான பஞ்சதன்மாத்திரைகள் மன 
ம் அகங்காரம் புத்தி யென்னும் எட்டுக்குணங்களும் , 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


முக்குணங்களும் , அவ்வியக்தம் . ( பிரகிருதி ) புருஷதத் 
துவம் , கலை காலம் மாயைவித்தை என்பனவும் சுத்த 
வித்தை , ஈசுவரன் , சதாசிவம் ( சாதாக்கியம் ) வைந்தவ 
தத்துவம் ( சக்தி ) சாந்தம் ( சிவம் ) என்பனவுமாகிய 

एतेषां चैव संयोगात्तत्त्वात्मा पुरुषः स्मृतः । 
ततमेतैर्जगत्कृत्स्नं पाशाश्चैते मलात्मकाः ।। ६६ । 
சுசு . இவற்றின் சையோகத்தினால் புருஷன் தத் 
துவா த்மாவெனப்படுகின்றான் . இவற்றால் ஜகத்து 
முழுவதும் விரிந்துள்ளது . இவை 

வை மல வடிவமான 
பாசங்களெனப்படும் . 

सुसूक्ष्मा सर्वगा नित्या सहजा सर्वजन्तुषु । 
प्रकृतिश्चैव बोद्धव्या प्रक्रिया च निगद्यते ॥ ६७ ॥ 
சு எ . மிகச் சூக்ஷ்மமும் எல்லாவற்றினிருப்பதும் 
நித்தியமும் சர்வஜந்துக்களிடத்தும் ஸஹஜமுமாம் . 
பிரகிருதியென்றே அறியத்தக்கதாம் . பிரக்கிரியை 
யென்றும் சொல்லப்படும் . 

न परं प्रक्रियाज्ञानान्न शिवायापकं परम् । 
न योगात्परतरः सिद्धिर्न शमात्परमंसुखम् ।। ६८ ॥ 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


ருகூ 


சுஅ . பிரக்கிரியா ஞானத்தினும் மேலானதில்லை .. 
சிவத்தினும் மேலான வியாபகமின்று , யோகத்தினும் 
மேலான தாய்ச்சித்தியில்லை . சமத்தினும் மேலான சுக 
மில்லை . 

उदयो यस्य तत्त्वस्य देहे भवति षण्मुख । 
तदात्मकं सदा देहि विकारमनुवर्तते ॥ ६ ९ ॥ 
சுக . ஷண்முகனே ! எந்தத்தத்துவத்தின் உதயம் 
தேகத்திலுண்டாகின்றதோ , அவ்வடிவமான விசாரத் 
தினை எப்போது தேகி அநுசரிக்கின்றான் ? 

यस्मिंश्चरति भूतात्मा तत्तत्त्वं प्रविसर्पते । 
अभिभूय सर्वतत्त्वानि स च तन्मयतां व्रजेत् ॥ ७० ॥ 
எ 0 . எதில் பூதாத்மா சரிக்கின்றானோ அத்தத்துவம் 
சலிக்கின்றது , சர்வதத்துவங்களையும் அடக்கி அவன் 
தன்மயத்துவமடைவன் . 

मुहुर्मुहुः सदा देही सर्वतत्त्वैरनुक्रमात् । 
संचरत्यविभक्तया तु व्यापकत्वं च सर्वदा ।। ७१ ॥ 
எக . அடிக்கடி எப்போது தேகி சர்வ தத்துவம் 


கவ 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


களோடும் தொடர்பாக வேற்றுமையின்றிச் சஞ்சரிக் 
கின்றான் . எப்போதும் வியாபகத்துவமுமுளது . 

तच्च तस्य सदा स्कन्द तत्त्वभावैः पृथग्विधैः । 
लक्ष्यते व्यापकस्यापि उदयास्तमनस्थितिः ।। ७२ ।। 
எஉ ஸ்கந்தா ! அதுவும் அவனுக்கு எப்பொழுதும் 
வெவ்வேறுவிதமான தத்துவ பாவங்களால் இலக்ஷிக் 
கப் படுகின்றது . வியாபகனுக்கும் தத்துவங்களான ) 
உதயாஸ்தமனஸ்திதி யுளது . 

तथा तत्त्वाधिपान्भावान्प्रगृह्णाति षडानन । 
सर्वधर्ममयो ह्यात्मा यथाकामं प्रकल्पयेत् ॥ ७३ ।। 
எங . ஷண்முகனே ! அவ்வாறு தத்துவாதிபர்களா 
கிய பாவங்களைக் கிரகிக்கின்றது . சர்வ தர்மயமான 
ஆத்மா விரும்பியவண்ணம் கற்பிக்கக்கூடும் . 

यस्मिन्स्थितो रतिं याति तमेव परिसेवते । 
तम्मितत्त्वे स्थिति विद्यात्ततः कर्म समाचरेत् ॥७४ ॥ 
எச . எதில்நின்று இரதியினையடைகின்றதோ அத 
னையே சேவிக்கின்றதோ , அந்தத் தத்துவத்தில் ஸ்திதி 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் 


வினை அறிக . அதனால் கர்மத்தினை ஆசரிக்கக்கடவன் . 

तस्मादेव विदित्वा तु शिवतत्त्वे निरामये । 
निर्विकारो निराधारे रतिं कुर्सद्विचक्षणः ॥ ७५ ॥ 
எரு ஆகையினானே புத்திமான் அறிந்து நிராமய 
மும் நிர்விகாரமும் நிராதாரமுமான சிவதத்துவத்தில் 
இரதியினைச் செய்ய வேண்டும் . 

न पुनर्मोहमायाति तस्मिंश्चैव षडानन । 
स्थित्वास्मिन्नन्तकालेऽपि परं निर्वाणमाप्नुयात् ।। ७६ ॥ 
எசு . அறுமுக ! அதன்கணின்று மறுபடியும் மோக 
த்தினை படையான் . இதில்நின்று கடைசிக்காலத்திலும் 
பரமான நிர்வாணத்தினை அடைவான் . 

देही सर्वगतः सूक्ष्मः पुराणः शाश्वतो ध्रुवः । 
व्यापकः सर्वतत्त्वानामजोऽव्यक्तः सनातनः ।। ७७ ॥ 
என , தேகி எல்லாவற்றிலுமிருப்பவன் , சூக்ஷ்மன் 
புராணன் , சாசுவதன் , தருவன் , ஸர்வ தத்துவங் 
களின் வியாபகன் , அஜன் , அவ்வியக்தன் , ஸநாதனன் . 


9 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


अस्वतन्त्रो निबद्धश्च चिन्मात्रो मलदूषितः । 
T எச்சரின் sariSra : / 931 
எஅ அசுவதந்திரன் , கட்டுடையவன் , சின்மாத் 
திரன் , மலத்தினாற்றாஷிக்கப்பட்டவன் , மூடத்தன் 
மையுடையவன் , நித்திய சம்ஸாரீ , கிஞ்சிஞ்ஞன் , அநீசு 
வரன் கிரியையின்றியவன் . 

पशुधर्मोऽस्य संज्ञेयः शिवधर्मस्ततोऽन्यथा । 
पशुधर्मोदयः पुसोह्यनेकाकाररूपधृक् ॥ ७ ९ ॥ 

இவனுடைய தர்மம் செவ்வையாய் 
அறியத்தக்கதாம் . சிவதர்மம் அதனினும் வேறானதாம் . 
பசு தர்மத்தினால் இப்புருஷன் அநேகாகாரவடிவந்தரிப் 
பவ னாகின்றான் . 

STITHI T - S : Tradi 54 : 3 | 
வி : கனி 7 : எ THI77 : || 30 || 
அ . ஆத்மா , ஜந்து , புமான் , தேகி , புருஷன் , புற் 
கலன் , ஜீவன் , கபாலி , க்ஷேத்திரஞ்ஞன் என்னும் 
இவை முதலியன பரியாயங்களாம் . 


எக 


பச 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


கங 


सर्वे धर्मात्मनः सन्ति संयुक्तः सर्वकर्मभिः । 
सर्वन्देिहानवाप्नोति याति सर्वासु योनिषु ।। ९ १ ।। 
அக . சர்வதர்மங்களும் ஆத்மாவுக்கிருக்கின்றன . 
சர்வ கர்மங்களோடுங் கூடியவனாய்ச் சர்வயோனிகளும் 
சர்வ தேகங்களை அடைகின்றான் . 

यावन्नोत्पद्यते ज्ञानं तावद्भमात कर्मणा । 
अज्ञानावृतदेहस्तु दुःखशोकपरिप्लुतः ।। ९ २ ॥ 
அஉ . எது வரையிலும் ஞானமுண்டாகவில்லையோ 
அதவரையில் அஞ்ஞானத்தினால் மறைக்கப்பட்ட 
தேகனாய்த் துக்கசோகங்களால் மூழ்கியவனாய்க் கர்மத் 
தினால் சுழலுகின்றான் . 

ज्ञानलब्ध्वा परां शान्तिमाचिरेणाधिगच्छति । 
T7ITTE :TTi girFallaa || 3 || 
அந ஞானமடைந்து தாமதமின்றி மேலான சாந்தத் 
தினை அடைகின்றான் . அப்போது சர்வதுக்கங்களின் 
காசம் இவனுக்குண்டாகின்றது . 

|| T கோர் THI84 || 
பூதாத்மாதிப் பிரகரணம் முடிந்தது . 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


|| TFTgargகனகா 
மந்த்ரபுருஷப் பிரகரணம் . 


अतः परं प्रवक्ष्यामि पुरुषं मन्त्रविग्रहम् । 
सर्वशोकहरं दीप्तं सर्वपापहरं परम् ।। ९ ४ ॥ 
க . இதற்கு மேல் சர்வசோகங்களைக் கெடுப்பவ 
னும் பிரகாசமுடையவனும் , சர்வ பாவங்களையுங் 
கெடுப்பவனும் பரனுமான மந்திரவிக்கிரக புருஷனை 
க்கூறுகின்றேன் . 

सदेवासुरयक्षाणां किनराप्सररक्षसाम् । 
पितृमातृगणानां च सिद्धविद्याधरादिषु ।। ९ ५ ॥ 
உ . தேவா ஸுபரயக்ஷர்களிடத்தும் , சின்னராப் 
ஸராக்ஷஸுகளிடத்தும் , பிதுருமா துருகணங்களிட 
த்தும் , சித்த வித்தியாதரர் முதலியோரிடத்தும் , 

नागगन्धर्वतिर्यक्षु पिशाचानां च मानुषां । 
शिवादिसर्वतत्त्वाना मन्त्रा विद्यन्ति शाश्वताः ॥९ ६ ॥ 
ந . நாககந்தர்வ திரியக்குகளிடத்தும் , பிசாசு 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் 


கரு 


முதலான 


களிடத்தும் , மனிதர்களிடத்தும் , சிவ 
சர்வ தத்துவங்களிலும் மந்திரங்கள் சாசுவதமாயிரு 
க்கின்றன . 

नास्ति मन्त्रैर्विन । किंचित्सर्व स्थावरजङ्गमम् । 
सत्त्वाः केचन यावन्तो मन्त्राधिष्ठितविग्रहाः ॥९ ७ ॥ 
ச . ஸ்தாவர ஜங்கமமான யாவும் மந்திரங்களின் 
றிச் சிறிதுமில்லை . எவ்வளவு சில சத்துவங்களிருக் 
கின்றனவோ அவை மந்திராதிஷ்டித விக்கிரகங்க 


ளாம் . 


यस्य यस्य हि तत्त्वस्य आदिमं तु यदक्षरम् । 
எ என்னன் areafaasal 
டு . எந்த எந்தத் தத்துவத்தின் முதலாவதான 
எழுத்து எதுவோ ஆறாவது 

ஆறாவது பதின்மூன்றாவது 
எதுவோ அதனை அதில் அதில் பொருத்துக. 

तं तु मन्त्रं विजानीयात्सर्वतत्त्वात्मकं परम् । 
बिन्दुनालंकृतं मूर्ध्नि सर्वकामफलप्रदम् ॥ ९९ ॥ 

5 . 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


சு . சர்வதத்துவ வடிவினது , பரமும் , உச்சியில் 
விந்து வினாலலங்கரிக்கப் பட்டதும் , விரும்பு மெல் 
லாப்பயன்களையுந் தருவதுமான அம்மந்திரத்தினை 


அறிக. 


तेषामङ्गानि युञ्जीत न ब्रह्मास्तेषु कीर्तिताः । 
दीभिन्नाः स्मृता ह्यड्डा नेत्रोऽनुम्वारसंयुतः ॥१० ॥ 
எ . அவற்றின் அங்கங்களைப் பொருத்துக , பிரஹ் 
மங்கள் அவற்றிற் சொல்லப்படவில்லை . அங்கங்கள் 
தீர்க்கங்களினால் வேறுபட்டனவாகக் கருதப்படுகி 
ன்றன . நேத்திரமந்திரம் அநுஸ்வார ( - ) த்தோடு 


கூடிய தாம் . 


सविर्सगस्ततो ह्यस्त्रः सोऽनुस्वारविवर्जितः । 
इतरेषां तु बीजानां मूर्ध्नि बिन्दुं प्रदापयेत् ॥ १०१ ।। 
அ . அஸ்த்திரம் விஸர்கத்தோடு கூடிய தாம் . அது 
அநுஸ்வாரமின்றிய தாம் . மற்றைய பீஜங்கட்க்குத் 
தலையில் பிந்து வினைக் கொடுப்பிக்கவேண்டும் . 

ओंकारदीपिता मन्त्रा नमस्कारान्तयोजिताः ।। 
अर्चने संप्रयोक्तव्या होमे स्वाहान्तयोजिताः ॥१०२ ।। 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


சுஎ 


க . ஒங்காரத்தினால் பிரகாசிக்கப்பட்டனவும் நம் 
ஸ்காரம் ஈற்றிற் சேர்க்கப்பட்டனவுமாகிய மந்திரங் 
கள் அர்ச்சனத்தில் பிரயோகிக்கத்தக்கனவாம் . 
ஸ்வாஹா ஈற்றிற் சேர்க்கப்பட்ட மந்திரங்கள் ஹோ 
மத்தில் பிரயோகிக்கத்தக்கனவாம் . 

आवाहनाय॑पात्रेषु स्थापनाचमनेषु च । 
स्नपने मन्त्रविन्यासे धारणाध्यानकर्मसु ॥ १०३ ॥ 
க 0 . ஆவாஹ நார்க்ய பாத்திரங்களிலும் , ஸ்தா 

ஆசமதங்களிலும் , ஸ்நபருமந்திர விதியாஸங்க 
ளிலும் , தாரணாதியாக கர்மங்களிலும் , 

पूजाबलिविधा नेषु जपहोमक्रियासु च । 
शिवस्य यो विधिः प्रोक्तः सर्वकर्मक्रमेषु च ॥१०४ ॥ 
सर्वेषामेव तत्वानां तं विधि परिकल्पयेत् । 
अनुक्तं यद्भवेत्किंचित्तत्सर्वं हृदयेन तु ।। १०५ ।। 
கக- உ பூஜா பலி விதாரங்களிலும் , ஜப ஹோ 
மக் கிரியைகளிலும் சர்வ சர்வ கர்மக்கிரமங்களிலும் , 


பரு 


சுவு 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


சிவனுக்கு எந்த விதி சொல்லப்பட்டதோ, அந்த 
விதியினைச் சர்வதத்துவங்களுக்கும் கற்பிக்கவேண் 
டும் . சொல்லப்படாதது யாதொன் றுண்டோ அது 
முழுவதும் இருதயத்தினாற் செய்யத்தக்கதாம் . 

एवं विधि विधानज्ञो बुद्धा कर्म समारभेत् ॥ १०६ ॥ 
கங . இவ்வித விதியினை விதாக முணர்பவனா 
கிய மந்திரவித்து சர்வதத்துவங்களிலும் புத்தியி 
னாலுணர்ந்து கர்மத்தினை ஆரம்பிக்கக்கடவன் . 
यो यस्यैव भवेन्मन्त्रो वाच्यवाचकभेदतः । 
स्थूलसूक्ष्मपरः सो हि मन्त्रात्मा पुरुषः स्मृतः ॥१०७ ॥ 
கச . எது எதன் மந்திரமாகுமோ வாச்சிய வாசக 
பேதத்தினால் ஸ்தூல சூக்ஷ்மபரமாகுமோ அதுவே 
மந்திராத்மா புருஷனென்று கருதப்படுகின்றான் . 
स्थूलस्तु वाचिकं सिद्धिं सूक्ष्मो योगं च यच्छति । 
परः परमनिर्वाणं यं प्राप्य न निवर्तते ॥ १०८ ॥ 
கடு . ஸ்தூலம் வாசிகசித்தியினையும் சூக்ஷ்மம் 
யோகத்தினையும் தருகின்றது . பரமானது எதனை 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


யடைந்து மறுபடியும் திரும்பமாட்டானோ அந்தப் 
பரம நிர்வாணத்தினைத் தருகின்றது . 
यथा प्रदीपः प्रतिबुध्यमानो भवत्यनेकः पुनरेक एव । 
तथा हि मन्त्रः परिकल्प्यमानो भवत्यनेकः पुनरेक एव ॥ 

கசு . எப்படித் தீபம் தனித்தனி கொளுத்தப்பட் 
டதாய் அநேகமாகின்றதோ, மறுபடியும் ஒன்றே 
யாமோ , அப்படியே மந்திரமும் கற்பிக்கப்பட்ட 
போது அதேகமாகின்றது , மறுபடியும் ஒன்றேயா 


கின்றது . 


यथाम्भसोऽनेकविधस्य लोके जात्यन्तरं ह्येकमनेकरूपम् । 
तथैव मन्त्रस्य च वेदितव्यं जात्यन्तरं ह्येकमनेकरूपम् ॥ 

கள . எப்படி உலகத்தில் அநேகவிதமான ஜலத் 
திற்கு ஜாதிபேதமும் ஒன்றென்பதும் பல வடிவமும் 
அறியத்தக்கதா யிருக்கின்றதோ , அது போல மந்தி 
ரத்திற்கும் ஜாதி பேதமும் ஒன்றாதலும் அநேகவடி 
வமும் அறியத்தக்க தாம் . 

यमेव साधयेन्मन्त्रं तमात्मानं प्रकल्पयेत् । 
तदात्मकाः स्मृता ह्यङ्गा बहिरन्तर्विभागशः ॥१११ ॥ 


எ O 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் , 


கஅ . எம்மந்திரத்தினைச் சாதிப்பனோ அதனைத் 
நானாகக் கற்பிக்கக்கடவன் , வெளி உள் விபாகத்தினால் 
அங்கங்களும் அவ்வடி வினவாகக் கருதப்படுகின் 
றன . 

यस्य याविधं रूपं व्रतं तस्यैव तादृशम् । 
तादृशोऽप्युपचारस्तु मन्त्रदेवानुरूपतः ॥ ११२ ॥ 
கக . எதற்கு எத்தன்மைய வடிவ முளதோ அத 
ற்கு அத்தன்மையதே விரதம் . மர்திர தேவதாது 
சாரமாக அத்தன்மையதே உபசாரமுமாம் . 

शास्त्रोपदिष्टमार्गेण यथारूपं प्रकलायेत् । 
तथारूपो भवेन्मन्त्रम्ततः कर्म प्रसाधयेत् ॥ ११३ ॥ 
20. சாஸ்திரத் துபதேசிக்க வழியாய் எத்தன்மைய 
வடிவம் கற்பிப்பனோ, அத்தன்மைய வடிவின தாகின் 
மது மந்திரம் ; அதனால் கர்மத்தினைச்சாதிக்கக்கடவன். 
श्रोतुर्भावविशेषात्तु वर्णरूपं पृथग्विधम् । 
सर्वोपाश्रयसंपन्नं स्फटिकोपलवद्यथा ॥ ११४ ।। 


எக 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் 
உக . சுரோதாவின் பாவவிசேஷத்தினால் வர்டை 
ரூபம் வெவ்வேறுவிதமாம் . சர்வோபாசிரயங்களின் 
நன்மையைப் பொருந்தும் ஸ்படிகக் கற்போல . 

इति मन्त्रात्मपुरुषः प्रोक्तः सर्वार्थसाधकः । 
सर्वज्ञः सर्वगश्चैव सर्वरूपमयो हि सः ॥ ११५ ॥ 
உஉ . இவ்வாறு மந்திரவடிவ புருஷன் சொல்லப் 
பட்டனன் . ஸர்வார்த்தத்தினைச் சாதிப்பவனும் சர்வஞ் 
ஞனும் , எல்லாவற்றிருப்பவனும் சர்வ ரூபமயலும் 
அவனே 

परात्परतरं वक्ष्ये मन्त्रातीतं निरञ्जनम् । 
निरामयं निराधारं वर्णरूपविवर्जितम् ॥ ११६ ॥ 
உங . மந்திராதீதமும் , நிரஞ்சனமும் நிராமயமும் 
நிசாதாரமும் வர்ண ரூபங்களில்லாததுமான பரத்திற் 
கும் பாமாயுள்ள தனைச் சொல்லுகின்றேன் . 

T : என் : STIT : Tags : ! 
ertifiFai f3 : US : TITHISr : || ?? || - 


12 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


: | 


உச . அவன் சர்வஞ்ஞன் , சர்வகன் , சாந்தன் , 
சர்வாத்மா, சர்வதோமுகன் , அதீந்திரியன் , நிராலம்பன் , 
நற்சூக்குமன் , சாசுவதன் , அவ்வியயன் . 

सुनिष्कलो निरालम्बोऽनाख्येयो व्यापको 
निरौपम्योऽप्रमेयश्च परमात्मा प्रकीर्तितः ।। ११८ ।। 
உடு . நன்னிஷ்களன் , நிராலம்பன் , சொல்லப்படாத 
வன் , வியாபகன் , துருவன் , உவமிக்கப்படாதவன் , 
அளக்கப்படாதவன் , பரமாத்மாவெனப்படுவன் . 

यादृशेन तु भावेन पुरुषोपास्यते यदा । 
एकधा बहुधा चैव तथैव प्रतिपद्यते ॥ ११२ ॥ 
உசு . எப்போது எத்தன்மைய பாவனையி 
ஷன் ஒரு தன்மையாகவும் பல தன்மையாக 
சிக்கப்படுகின்றானோ, அத்தன்மையாகவே . 
என்றான் . 
यमेव चिन्तयेद्रूपं सर्वमात्मनि विद्यते । 
सर्वकामप्रदो ह्यात्मा प्रोक्तः षड्नेदविस्तरः ।। 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் 


உ எ . எந்த ரூபத்தினைச் சிந்திப்பனோ அது எல்லாம் 

பிலிருக்கின்றது . விரும்பிபவற்றையெல்லாம் 
கொடுக்கும் ஆத்மா ஆறு பேதவிரிவாய்ச்சொல்லப்பட் 


டுளது . 


भूतात्मा ह्यन्तरात्मा च तत्त्वात्मा जीवसंज्ञितः । 
मन्त्रात्मा परमात्माख्यश्चैकोऽपि बहुधा स्थितः ॥१२१ ॥ 
உஅ. பூதாத்மா , அந்தராத்மா , தத்துவாத்மா 
ஜீவாத்மா , மந்திராத்மா , பரமாத்மா, என்று ஒருவனா 
யினும் பலவிதமாய் நிற்கின்றான் . 
भूतात्मा भूतसंयोगात्तत्त्वात्मा तत्त्वसंस्थितः । 

मन्त्रमयो ज्ञेयो हान्तरात्मा गिरान्वितः । १२२ ॥ 
निरामय 

खदुःखानां प्रकृतिस्थो गुणान्वितः । 
உக . மந்தாரக ST: || 123 11 
நிசாதாரமும் 

பூதச்சேர்க்கையால் பூதாத்மா , தத்துவத் 

நல் தத்துவாக்மா மந்திரமயன் மந்திராத்மா . 
ச : கடியவன 

அந்தராத்மா , பிரகிருதி பிலி 
ருப்பவனும் குணங்களோடு கூடியவனும் சுகதுக்கள் 


கும் பரமாயு 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் , 


பென் , 


களின் போக்தாவுமாய் அவற்றின் ஜீவகமாயிருப்ப 
வன் ஜீவாத்மா , இவற்றினின்று விடுபட்டவசை 
அவன் பரமாத்மா . 

सर्वरूपं यदैश्वये नित्ययुक्तो बवाप्नुयात् । 
प्राप्तोऽपि स द्विधा भावी पुनर्भवमवाप्नुयात् ।। १२४ ॥ 
கூக , ஸர்வரூபமான ஐசுவரியத்தினை நித்தியயுக்தன் 
அடைகின்றான் . அடைந்தவனாயினும் அவன் இரு 
வகைப் பாவமுடையவனாயின் மறுபடியும் பிறத்தலை 


படைவான் . 


प्राग्यत्नेन परीक्षण क्षयात्पापस्य कर्मणः । 
तत्त्वविश्लेषकाले च अद्वैतं प्रतिपद्यते ॥ १२५ ॥ 
கூஉ . முன்முயற்சியாற் பரீக்ஷையால் பாபகர்மத் 
தின் க்ஷயத்தினால் தத்துவத்தின் பேதமுணருங்காலத் 
அத்வைதத்தினை யடைகின்றான் . 
एक एव परो ह्यात्मा चित्तमेदादनेकधा । 
एकस्यैव हि नामानि पृथग्भूतान्ययोगिभिः ॥ १२६ ॥ 
बनामकस्व गीयन्ते प्रान्तिज्ञानविमोहितैः । 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


கூகூகூகூ . ஒரே பரமாத்மா சித்த பேதத்தால் 
ஆத்மாவவகையாம் . பெயரில்லாத ஒன்றற்கே வெவ்வேறு 
வடிவ நாமங்கள் பிராந்திஞானத்தினால் மோகிக்கப் 
பட்ட அயோகிகளால் சொல்லப்படுகின்றன . 


यदाभिव्यज्यते ज्ञान विमलं सर्वतोमुखम् ।। १२७ ।। 
तदात्मीयं परं धर्म विन्दते शाश्वतं ध्रुवम् । 
अहमेव परो ह्यात्मा पुरुषः कारणं स्मृतः ॥ १२८ ॥ 
க . ச - கூடு , எப்போது விமலமும் சர்வதோமுகமு 
மான ஞானம் வெளிப்படுத்தப் படுகின்றதோ , அப் 
போது தனது சாசுவதமும் துருவமும் பாமுமான 
தர்மத்தினை அடைகின்றான் . 

अहमेव परं ब्रह्म अहं ज्ञेयमनक्षरम् । 
सर्वे विनाशकाभावान्मत्त एवः पृथविधाः ॥ १२ ९ ॥ 
கூக . நானே பாம்பிரஹ்மம் ,நான்ஞேயம் அதக்ஷசம் , 
விவசஞ் செய்வதின்மையால் எல்லாம் என்னிடத் 
திருந்தே வெவ்வேறு விதமாயுண்டாயின. 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் , 


भावाभावविनिर्मुक्त अहमेव शिवोऽव्ययः । 
வாங்க என்எல் : || ? - 1 
निर्विकल्पस्तदा नित्यमात्मानं पर्युपासयेत् । 
ங எ - கூ எவ . 

பாவா பாவங்களினின்று விடுபட்ட 
அவ்வியயசிவம்யானே என்று யோகத்தினாற்சர்வ கர்மங் 
களையும் விட்டவனாய் ஞானத்தினாற் சர்வசம்சயங்களையு 
மொழித்தவனாய் நிர்விகற்பனாப் எப்போதும் நித்தியம் 
ஆத்மாவினை உபாசிக்கக்கடவன் , 

निरस्य वासनाः सर्वा आत्मतृप्तो निरामयः ॥ १३१ ।। 
अद्वैतभावनायुक्तः सदात्मान तुपापयेत् ।। 
ந அ- அ 2 . சகல வாசனைகளையு மொழித்து ஆத்ம 
திருப்தனாப் , நிராமயனாய், அத்வைதத்தோடு கூடியவ 
னாப் எப்போதும் ஆத்மாவினை உபாசிக்கக்கடவன். 

அதர்க்கோ ?? || 
व्यापकेनातिसूक्ष्मेण परेण योगचक्षुषा । 
கூ கூ - கூ அப்பிராகிருதமும் , நித்யமும், நிர்மல 
மும் , அவிகாரியும் , வியாபகமும் அதிசூக்ஷ்மமும் 
பரமுமான போக திருஷ்டியினால் 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் 


विशुद्ध शाश्वतं नित्यमप्रमेयमनौपमम् ।। १३३ ॥ 
निर्विकल्पमचिन्त्यं च हेतुदृष्टान्तवर्जितम् । 
ச - ச -2 . விசுத்தமும் , சாசுவதமும், நித்தியமும், 
அப்பிரமேயமும் , உவமையற்றதும் , நிற்விகற்பமும், 
அசிந்தியமும் , ஏது திருஷ்டாந்தமின்றியதும் , 
सुतृप्तं निर्गुणं शान्तं तत्त्वातीतं नि ञ्जनम् ॥ १३४ ॥ 
अविभाव्यम संदेहं पश्यन्त्री शानमात्मनि । 
சக சகா . நற்றிருப்தியுடையதும் , சிர்க்குணமும் , 
சாந்தமும் , தத்துவாதீதமும் , நிரஞ்சரமும், பாவிக்கப் 
படாததும் , சந்தேகமின்றிய துமான ஈசானை ஆத்மா 
வில் காண்கின்றான் , 

सर्वगं सर्वदेहस्थं व्यापकं सर्वतोमुखम् ।। १३५ ॥ 
निरामयं निराधारमा स्मानं पश्यते शिवम् । 
உ -29 . சர்வகமும் , சர்வதோத்தி ப்பதும், 
வியாபகமும் சர்வதோமுகமும் , நிராமயமு. சாதார 
மும் , ஆத்மாவுமான சிவத்தினைக் காண்கின் ன் . 


எஅ 


ஸ்ரீ சர்வஞானோத்தரம் . 


विभिन्न प्रक्रियामार्ग मन्त्रतन्त्रं परापरम् ।। १२७ ॥ 
मूर्तामूतै जगत्कृत्स्नं पश्यन्नात्मन्युपस्थितम् । 
சங -சந்த . வேறுபட்ட பிரக்கிரியாமார்க்கத்தினை 
யும் , மந்திர தந்திரத்தினையும் , பராபாரத்தினையும் . 
மூர்த்தாமூர்த்தமான ஜகத்து முழுவதனையும் ஆத்மாவி 
லிருப்பதாகக் காண்கின்றான் . 

ச : f = qfai : gfits || Rail 
विमुक्तः केवलीभूतः सुखमक्षयमाप्नुयात् ॥ १२ ९ ॥ 
சச சச . சர்வஞ்ஞனும் எல்லாவற்றையும் காண்ப 
வனும் பரிபூர்ணனும் நல்ல நிர்மலனும் விமுக்தனும் 
கேவல வடிவனுமாய் அழிவற்ற சுகத்தினை அடைகின் 


திரபுருஷப் பிரகரணம் 

முடிந்தது . 
श्रीसर्वज्ञानोत्तरं समाप्तम् 
இவ்வாறு ஸ்ரீ சர்வஞானோத்தரம் 

முடிந்தது . 


- 


க்ஷ 


( செய்யுள் ) - 3-0 


தஞ்சாவூர் பிரம்ம நிஷ்டபண்டித 

ஸ்ரீமான் வெ . குப்புஸ்வாமி ராஜு 
என்னும் பூர்வாசிரம நாமம் பூண்டம் 
ஸ்ரீ பிர்மாநந்த ஸ்வாமிகளின் வேதாந்த நூல்கள் . 
1. பஞ்சதசப்பிரகரணம் 2 வாலியம் 

9.0-0 
ஸ்ரீ விருத்திப் பிரபாகரம் 5.00 
ஸ்ரீ விசாரசாகரம் 

3-4.0 
4. ஸ்ரீ விசாரசந்திரோதயம் 

1-8-0 
5. ஸ்ரீ பாலபோதகம் 

1-8-0 
விருத்தி ரத்நாவலி 

1-12.0 
நானாஜி வாதக்கட்டளை குறிப்புரை ) - 4-0 
8 . 
9. விவேகசிந்தாமணி 

- 6.0 
10. ஸ்ரீ சக்கரலேகண்டாசார்யசம்வாதம் 

- 6-0 
1. ஹடயோகப் பிரதீபிகை 

-0-0 
12 . ஸ்ரீ சிவயோகப் பிரதீபிகை 

( -10-0 
18. அட்டாங்கயோக சூத்திரம் 
14. நாரதபக்தி சூத்திரம் 
15. பாணினி வியாகரணம் சூத்திரம் 

[ 1 - ம் பாகம் 3-0-0 
18. அப்ரோக்ஷா நுபூதி 
17. ஆத்மபோதமும் தத்துவபோதமும் 0-8-0 
13. ஸ்ரீ பஞ்சீகரணமுதலியன 

[ 27 புத்தகங்கள் 1-0-0 
19. ஸ்ரீ குருபுஜங்க ஸ்தோத்திரம் 
20. பிரச்கோத்தா ரத்னமாலை 
21. தருக்ககௌமுதி 


010-0 
14-0 


0-80 


0.4.0 
02-0 


0-10-0 


22 


20 . 


21 . 


BI 


3. சர்கஞா 

இதை 
கீதை 


வஞானபோதம் 

1- 8-0 
ஞானவாசிட்ட வசனம் 1 -ம் பாகம் 1-4.0 
வெல்யோபநிடதம் அமிர்தபிங் 
பநிடத, சுசாகசியோபநிடதம் 10- 5.0 
கெந்தோப நிடதம் ( செய்யுள் ) 
தத்துவமஸிய காவாக்கியவுபதேசம்- 3.0 

தி ஷட்லிங்க சங்கிரகம் 0-8.0 
கந்திகேஸ்வர காசிகை 
தியைேத 

0-6-0 
சாமகதை 
பரீ கணேச கீதை 
பரகதாராவலி 

0-2-0 
ஞானபோதல்குடீகைம் 0-1-0 
ஞானோத்தரம் 

0-4-0 
1-10-0 

0-12-0 
உற் பகவத்கீதை காமகதை, சப்த 

வாக்கிதை கித்தான் பயிண்டு 1-4.0 
ரசாரத் தாலாட்டு 

0-6.0 
சிவபஞ்சாக்ஷாவிளக்கம் . ஸ்ரீராம் 
ம திரார்த்தம் , ஸ்ரீகணேசஷோ 

நாமஸ் தவம் 
வைஷ்ணவ அஷ்டாக்ஷர மந் 
இரார்த்த சங்கிரகம் 
ஜகத்குரு ஆதிசங்கரர்சாரியர் 
சரித்திரம் செய்யுள் 


10-3.0 


